MAPAL பதி 


சிதம்பரப் பாட்டியல் 

( ஆய்வுப் பதிப்பு ) 


பதிப்பாசிரியர் 
ரு மணிகண்டன் 


இக்கால் 


2. 
WE 


SARASVATI 


प्रहालय 


* ஞ்சாவூர் 


சரசுவதி மகால் நூலகம் 

தஞ்சாவூர் 


இருனைத்து பார் 


சிதம்பரப் பாட்டியல் 


தஞ்சாவூர். ) 
சரசுவதி மகால் நூலக வெளியீட்டு எண் : 435 

பரஞ்சோதியார் 

இயற்றிய 

பதிப்பாசிரியர் 
முனைவர் ய . மணிகண்டன் , 

தமிழ்ப்பண்டிதர் , 

தமிழ்த்துறை , 
சரசுவதி மகால் நூலகம் , 
தஞ்சாவூர் - 613009 . 

காத்து காது 


-சரசுவதி 


கால் 
. 


SARASVATI 


தஞ்சாவூர் மகாராசா சரபோசியின் 
சரசுவதி மகால் நூலகம் , 

தஞ்சாவூர் . 


2002 கி.பி . 


விலை : ரூ . 45-00 


நூற்பதிப்பு விளக்கக் குறிப்பு 


நூற்பெயர் 


. 


சிதம்பரப் பாட்டியல் 


பதிப்பாசிரியர் 


. 


முனைவர் ய . மணிகண்டன் 


வெளியிடுவோர் 


. 


இயக்குநர் , சரசுவதி மகால் நூலகம் 


வெளியீட்டு எண் 


. 


435 


மொழி 


. 


தமிழ் 


பதிப்பு 


. 


முதல் பதிப்பு - 2002 


தாள் 


. 


17கி.கி. டி.என்.பி.எல் . 


நூல் அளவு 


. 


21 x 14 சி.எம் . 


பக்கங்கள் 


. 


26 +116 


படிகள் 


. 


250 


எழுத்து 


. 


12 புள்ளி 


அச்சிட்டோர் 


. 


சரசுவதி மகால் நூலக அச்சகம் 


புத்தகக் கட்டு 


மெலிந்த அட்டை 


பொருள் 


. 


யாப்பு - பாட்டியல் இலக்கணம் 


பகுப்பு 


. 


P31 , J 


விலை 


. 


ரூ .45 / 


வெளியீட்டாளர் முகவுரை 


உலகின் உயர்தனிச் செம்மொழிகளுள் ஒன்று தமிழ் . இலக்கிய வளத்தினைப் 
போலவே இலக்கண வளமும் மிக்க மொழி தமிழ் . எழுத்து , சொல் , பொருள் , யாப்பு , 
அணி , பாட்டியல் எனத் தமிழின் இலக்கணக் களம் பகுப்புகளைப் பெற்றுப் பாங்குறத் 
திகழ்கின்றது . 


செய்யுள் வகைகளின் இலக்கணத்தையும் , இலக்கிய வகைகளின் 
இலக்கணத்தையும் ஒருசேரக் கூறும் தன்மையில் தமிழில் சில நூல்கள் எழுந்துள்ளன. 
அவற்றுள் தலையாய நூலாக இங்கு ஆய்வுப் பதிப்பாக மலர்கின்ற இச் சிதம்பரப் 
பாட்டியல் விளங்குகின்றது . 


கி.பி. 16 ஆம் நூற்றாண்டளவில் பரஞ்சோதியார் எனும் புலவர்பெருமகனாரால் 
இந்நூல் இயற்றப்பெற்றுள்ளது . 


நமது நூலகச் சுவடிகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்நூல் , 
முதன்முறையாக ஆய்வுப்பதிப்பாக வெளிவருகின்றமை குறிப்பிடத்தக்கது . 


பல்வகை அடைவுகள் , அடிக்குறிப்புகள் , விரிவான ஆய்வு முகவுரை முதலிய 
பகுதிகள் அமைய இந்நூலை ஆய்வுப்பதிப்பாக நூலகத் தமிழ்ப்பண்டிதர் முனைவர் 
ய . மணிகண்டன் அவர்கள் உருவாக்கியுள்ளார் . தமிழிலக்கண உலகிற்குப் 
பயன்படும் வகையில் இப்பதிப்னபத் திறம்பட உருவாக்கிய ய . மணிகண்டன் 
அவர்களுக்கு என் பாராட்டுகள் , 


நூல் வெளியீட்டுக்குத் தேவையான நிதியுதவியினை நல்கியுள்ள நடுவண் 
அரசுக்கு என் நன்றியினை உரிதாக்குகின்றேன் . 


நூல் நன்முறையில்வெளிவர ஆவனசெய்த நூலக நிருவாக அலுவலர் 
திரு . சாமி . சிவஞானம் அவர்களுக்கும் , வெளியீட்டு மேலாளர் மற்றும் நூலகர் 
திரு . அ . பஞ்சநாதன் அவர்களுக்கும் என் பாராட்டுகள் . 

இந்நூலைச் செம்மையுற அச்சிட்ட நூலக அச்சக ஊழியர்களுக்கும் , நூல் 
வெளியீட்டுக்குத் துணைநின்ற ஏனையோருக்கும் என் வாழ்துக்கள். 

இலக்கண ஆய்வாளர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் இப்பதிப்பு 
நல்விருந்தாகும் என நம்புகிறேன். 


தஞ்சாவூர் , 
28.02.2002 . 


சி . கோசலராமன் , இ.ஆ.ப. , 
மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் இயக்குநர், 

சரசுவதி மகால் நூலகம் . 


சிதம்பரப் பாட்டியல் 
ஆராய்ச்சிப் பதிப்புரை 


இலக்கண நூல்கள் : 

இலக்கிய வளமும் இலக்கண வளமும் மிக்க மொழி நம் தமிழ்மொழி . 
எழுத்து , சொல் , பொருள் , யாப்பு , அணி , பாட்டியல் என வகைமையையும் 
வளர்ச்சியையும் பெற்றுச் சிறப்பது நம் இலக்கணக்களம் . 


முழு நூலாக நமக்குக் கிடைத்துள்ள தொல்காப்பியம் முதல் இன்று 
வரை எழுந்துள்ள இலக்கண நூல்கள் மிகப் பலவாகும் . எழுத்து , சொல் , 
பொருள் எனும் மூன்றிலக்கண வகைமையுடைய நூல்கள் , எழுத்து , சொல் , 
பொருள் , யாப்பு , அணி எனும் ஐந்திலக்கண வகைமையுடைய நூல்கள் , 
எழுத்து- சொல் இலக்கணங் கூறும் தனி நூல்கள் , அகப்பொருள் இலக்கணங் 
கூறும் தனி நூல்கள் , புறப்பொருள் இலக்கணங் கூறும் தனி நூல்கள் , 
யாப்பிலக்கணங் கூறும் தனி நூல்கள் , அணியிலக்கணங் கூறும் தனி நூல்கள் , 
யாப்பு - பாட்டியல் இலக்கணங்களை இணைத்துக் கூறும் நூல்கள் என 
இலக்கண 

அமைப்படிப்படையிலும் பன்முகங்காட்டுகின்ற 
பாங்குடையன . 


நூல்கள் 


யாப்பு- பாட்டியல் இலக்கண நூல்கள் : 

தனிச்செய்யுள்களின்- பாக்களின் வடிவ இலக்கணங்கூறும் துறை யாப்பு 
ஆகும் . இலக்கியங்களின் வடிவ இலக்கணங் கூறும் துறை பாட்டியல் ஆகும் . 


யாப்பருங்கலம் , யாப்பருங்கலக் காரிகை முதலியன தனி யாப்பிலக்கண 
நூல்களாகும் , பன்னிரு பாட்டியல் , வெண்பாப் பாட்டியல் முதலியன பாட்டியல் 
இலக்கணத்தைத் தனித்துக் கூறும் நூல்களாகும் . யாப்பிலக்கணத்தையும் 
பாட்டியல் இலக்கணத்தையும் ஒருசேரக் கூறும் நூலாகப் பதினாறாம் 
நூற்றாண்டளவில் ஒரு நூல் தோன்றிற்று , அந்நூலே இங்கு ஆய்வுப்பதிப்பாக 
மலர்கின்ற சிதம்பரப் பாட்டியல் ஆகும் . 

சித- a 


ii 


பாட்டியல் : 

பாட்டியல் என்னும் இலக்கணத்துறை குறித்து மரபிலக்கணத்திலும் 
மொழியியலிலும் துறைபோகிய அறிஞர் பெருந்தகை பொற்கோ அவர்கள் 
தந்துள்ள விளக்கத்தினை இவண் காணுதல் பொருத்த முடையதாகும் : 

“ சங்கச் செய்யுள் , சங்கச் சான்றோர் செய்யுளில் காண்க என்றெல்லாம் 
உரையாசிரியர்கள் எழுதும்போது செய்யுள் என்றால் நூல் , இலக்கியம் 
என்றே பொருள்படுகிறது. இதைப் போலவே பாட்டு என்றாலும் அது , 
இலக்கியம் , நூல் என்று பொருள் கொடுக்கிறது . 

பிரபந்தங்களைப் பற்றி அல்லது செய்யுளைப் பற்றி அல்லது 
செய்யுளால் ஆன நூலைப் பற்றி ஆராய்கின்ற ஒரு தனித்துறைதான் 
பாட்டியல் . பாட்டியல் என்பது ஒரு தனித்துறை. ” 

( புதிய நோக்கில் தமிழ் யாப்பு -- ப , 18 ) 
பாட்டியல் குறித்த இவ்விளக்கத்தோடு , தமிழ் யாப்பின் தனித்தன்மை 
குறித்த அறிஞர் பொற்கோ அவர்களின் பின்வரும் கருத்துரை கற்றுணர்ந்து 
பொன்போல் போற்றிக்கொள்ளத்தக்கது . 

தமிழ் யாப்பு என்பது நமக்குக் கிடைத்திருக்கிற ஒரு விலைமதிப்பற்ற 
கருவூலம் . 

ஒரு வியத்தகு கலைக்கடல். ஆங்கிலத்தில் , மிகப்பெரிய 
அளவுக்கு வளர்ந்திருக்கிற ஒரு அறிவியல் மொழியில் ஒரு பாடலைப் 
பத்து பேரிடம் காட்டி அலகிட்டுச் சீர் பிரித்துத் தளை கூறுக என்றெல் 
லாம் கேட்டால் பத்துப்பேரும் பத்து விதமாகச் சீர் பிரிக்க வாய்ப்பு உண்டு. 
அங்கே கொள்கைக்கும் நடத்துகைக்கும் ( Theory and Performance) 
தொடர்பில்லை . 

ஒரு பாடலைக் கொடுத்த உடனே ஓசையோடு 
படிக்கிறோமே அதுதான் நடத்துகை (Performance ). 

அதற்குரிய 
இலக்கணம் இருக்கிறதே அதுதான் கொள்கை (Theory) . கொள்கைக்கும் 
நடத்துகைக்கும் யாப்பைப் பொருத்தவரை ஆங்கிலத்தில் தொடர்பில்லை . 
எப்படித் தொடர்பில்லை ? ஆங்கிலத்தில் இலக்கணம் மட்டும் இலத்தீன, 
கிரேக்க யாப்பு முறையை அப்படியே பின்பற்றி அமைந்துள்ளது . ஆனால் 
பாடலை ஓதும் நடைமுறை அப்படி இல்லை . தமிழ்மொழியில் கொள்கை, 
நடத்துகை ஆகிய இரண்டுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு உண்டு . 
அந்தத் தொடர்பு இன்று வரை இருந்துவருகிறது ” . 

( புதிய நோக்கில் தமிழ் யாப்பு -- 13 
இவ்வாறு . தனிச்சிறப்புகள் பலவற்றைக் 

கொண்ட 
பாட்டியலையும் ஒரு சேர இணைத்து இலக்கணங் கூறும் சிறப்பான படைப் 
பாகச் சிதம்பாப் பாட்டியல் திகழ்கிறது . 


யாப்பையும் , 


iii 


குறிப்பிடத்தகு யாப்பிலக்கண நூல்கள் : 


மூன்றிலக்கண நூலின் பகுதியாகவும் , ஐந்திலக்கண நூலின் பகுதி 
யாகவும் , தனி நூலாகவும் யாப்பிலக்கணம் இடம்பெற்றுக் காலந்தோறும் 
யாப்பாராய்ச்சி புரிந்துள்ளன. யாப்பிலக்கணத்தைக் கூறியுள்ள நூல்களில் 
குறிப்பிடத்தகுவன் , 


தொல்காப்பியம் 
பல்காயம் 
காக்கைபாடினியம் 
சிறுகாக்கைபாடினியக் 
அவிநயம் 
மயேச்சுரர் யாப்பு 
யாப்பருங்கலம் 
யாப்பருங்கலக் காரிகை 
வீரசோழியம் 
இலக்கணவிளக்கம் 
இலக்கணச் சூடாமணி 
தொன்னூல் விளக்கம் 
செந்தமிழ் 
சுவாமிநாதம் 
முத்துவீரியம் 


வண்ணத்தியல்பு 
அறுவகை இலக்கணம் 
கட்டளைக் கலித்துறை 
விருத்தப்பாவியல் 
செய்யுளிலக்கணம் 
யாப்பொளி 
யாப்பு நூல் 
யாப்பதிகாரம் 
தொடையதிகாரம் 
குமாரபூபதீயம் என்னும் வண்ணப்பா 

யாப்பிலக்கணம் 
கலைமணி பூபதீயம் 
எளிதாகப் பாடலாம் 
தென்னூல் 
சிந்துப்பாலியல் 


குறிப்பிடத்தகு பாட்டியல் இலக்கண நூல்கள் ; 


யாப்பிலக்கணம் இடம்பெற்றதைப் போன்றே பாட்டியல் இலக்கணமும் 
பல்வகை அமைப்பு நூல்களிலும் இடம்பெற்றன . தனித்த பாட்டியல் இலக்கண 
நூல்களும் மிகப்பல தோன்றியுள்ளன , 


பாட்டியல் நூல்கள் அனைத்தையும் தனித்துத் தொகுத்து அறிமுகம் 
செய்வதாகவும் ஆராய்வதாகவும் இருநூல்கள் தோன்றியுள்ளன . முனைவர் 
மருதூர் அரங்கராசன் அவர்களின் இலக்கண வரலாறு - பாட்டியல் நூல்கள் 
எனும் நூலும் முனைவர் நலங்கிள்ளி அவர்களின் பாட்டியல்கள் ஓர் அறிமுகம் 
எனும் நூலுமே அவை. 


iv 


இந்நூல்கள் பாட்டியல் நூல்கள் அனைத்தையும் குறித்து விரிவாகத் 
தெரிந்துகொள்ள விழைவார்க்குப் பயன்படுவன . 

பாட்டியல் இலக்கணம் பகர்வனவற்றுள் குறிப்பிடத் தகுவன : 
இந்திரகாளியம் 

பிரபந்தத்திரட்டு 
அவி நயம் 

சுவாமி நாதம் 
பன்னிரு பாட்டியல் 

முத்துவீரியம் 
வெண்பாப்பாட்டியல் 

பிரபந்த தீபிகை 
வரையறுத்த பாட்டியல் 

அறுவகை இலக்கணம் 
நவநீதப்பாட்டியல் 

இலக்கணச்சூடாமணி 
பிரபந்த மரபியல் 

பொருத்தவிளக்கம் 
இலக்கண விளக்கம் 

பிரபந்த தீபம் 
தொன்னூல் விளக்கம் 

யாப்பு நூல் 
தொகுத்துரைக்கும் இரு நூல்களும் , அறுவகை இலக்கணம் பாட்டியல் 
இலக்கணத்தைப் பேசியுள்ளமைபற்றிப் பேசவில்லை . இவ்வாய்வு நூல்கள் 

காலத்திற்குப்பின் யாப்பு - பாட்டியல் இலக்கணம் பேசும் 
* இலக்கணச் சூடாமணி பதிப்பிக்கப்பட்டுள்ளது . 


வெளிவந்த 


பாட்டியலில் இருவகை நெறிகள் : 

பாட்டியல் நூல்கள் அனைத்தையும் நோக்குகையில் பாட்டியலில் இரு 
வகை நெறிகள் இலங்குகின்றமையை அறியமுடிகிறது . 


அவை : 

1. அகத்தியர் நெறி 

2. இந்திரகாளிய நெறி 
இது குறித்து மருதூர் அரங்கராசனின் பின்வரும் கருத்துரை நாம் 
மனங்கொள்ளத்தக்கது . 

* பாட்டியனூல்களுள் அகத்தியர் நெறி, இந்திரகாளியர் . நெறி என்று 
இருவகை நெறிகள் காணப்படுகின்றன. 

வெண்பாப் பாட்டியலானது இந்திரகாளிய நெறியைப் பின்பற்றி 
இயற்றப்பட்டதென்பது அந்நூற்கமைந்த உரையால் அறியப்படும் 
நவநீதப்பாட்டியல் , சிதம்பரப்பாட்டியல் , பிரபந்த மரபியல் என்பன. 


V 


அகத்தியர்நெறியைப் பின்பற்றியன. இவ்வகையில் பாட்டியனூல்கள் 
அனைத்தையும் பகுக்கக் கூடுமேயாயின் அதுவொரு பயனுள்ள 
பகுப்பாக அமையும் . ஆயின், கிடைக்கின்ற பாட்டியனூல்கள் 
அனைத்தும் தாம் ‘இன்னநெறியைப் பற்றிச் செல்கின்றோம் என்று 
தெளிவுறக் குறிக்கவில்லை . அன்றியும் , அகத்தியர் மற்றும் 
இந்திரகாளியர்தம் நெறிகட்கிடையே மிகுதியான தெளிவான 
வேறுபாடுகள் எனவும் இப்பொழுது அறியக்கூடவில்லை . ” 

( பாட்டியல் நூல்கள்.ப.72 ) 


யாப்பு - பாட்டியல் இலக்கண நூல்கள் : 


யாப்பினைப் பேசும் தனிநூல்கள் பல; பாட்டியலைப் பேசும் தனிநூல்கள் பல . 
இரண்டையும் ஒருசேரப் பேசும் முதல் நூல் சிதம்பரப் பாட்டியலே . பின்னாளில் 
இலக்கணச் சூடாமணி எனும் நூலும் இந்நாளில் யாப்புநூல் எனும் நூலும் யாப்பு - 
பாட்டியல் இலக்கணங்களை ஒருசேரப் பேசும் இலக்கண நூற்படைப்புகளாகும் . 


சிதம்பரப் பாட்டியல் 


இது , தமிழில் யாப்பு - பாட்டியல் இலக்கணத்தை ஒருசேரக் கூறும் முதல் 
இலக்கண நூல் . காலம் 16 ஆம் நூற்றாண்டு . ஆசிரியர் பரஞ்சோதியார் ஆவார் . நூல் , 
விருத்தநூற்பாக்களால் ஆயது . 


சிதம்பரப் பாட்டியல் - இந்த ஆய்வுப் பதிப்பின் தேவை : 


சிதம்பரப் பாட்டியலின் இயல்பான பதிப்பே கண்ணுறக் கிடைப்பதில்லை என 
ஆய்வாளர்கள் கவல்கின்றனர் . அறிஞர்கள் சிதம்பரப் பாட்டியலுக்கு ஓர் 
ஆய்வுப்பதிப்பு வெளிவரவேண்டுமென அவாவுகின்றனர் . இத்தேவையை 
இலக்கண வரலாறு - பாட்டியல் நூல்கள எழுதிய முனைவர் மருதூர் அரங்கராசன் 
அவர்கள் , அந்நூலில் பின்வருமாறு தெளிவாகத் தெரிவித்துள்ளார்கள் . 


" தனிநிலைச் செய்யுளிலக்கணம் கற்றுப் பிரபந்தங்கள் 
புனைய நினைவார்க்குச் சிதம்பரப் பாட்டியல் சீரரிய நூலாம். 
புறத்துப்போய்ப் பெறவேண்டுவது ஒன்றிலாது , செய்யுள் 
மற்றும் பிரபந்தங்கள் தொடர்பான அனைத்து 
இலக்ணங்களையும் தன்னகத்துக் கொண்டு திகழும் ஒப்பற்ற 
நூலாகுமிஃது வாங்க நினைப்பார்க்கு இந்நூல் இன்று 
கிடைத்திலது ;நூலகங்களில் படிக்க நினைப்பார்க்கும்அருகியே 
கிடைக்கிறது . எனவே , சிதம்பரப் பாட்டியல் முழுதையும் 


vi 
உறையுடன் சிறந்த பதிப்பாக வெளியிட வேண்டுவது 
தேவையாகின்றது . பொருள்வளம் தமிழ் அன்பர்கள் 
செய்வார்கள் என நம்பலாம் . " 

( பாட்டியல் நூல்கள் , ப .222 - 223 ) 


இலக்கண வரலாற்று ஆசிரியரின் இக்கருத்துரை சிதம்பரப்பாட்டியலுக்குச் சிறந்த 
பதிப்பு தேவையென்பதைப் தெள்ளிதின் உணர்த்துகின்றது . 


அத்தேவையை நிறைவுசெய்யும் வகையில் இப்பதிப்பு மலர்கின்றது . 


சிதம்பரப் பாட்டியல் - நூலமைப்பு : 


இந்நூல் முதலில் விநாயகர் காப்பு வெண்பாவைப் பெற்றுள்ளது ; அடுத்து , 
பாயிரப் பகுதியில் மூன்று வெண்பாக்களையும் ஓர் எண்சீர் ஆசிரியவிருத்தப் 
பாடலையும் பெற்றுள்ளது . பாயிரப் பகுதி , நூலாசிரியர் , நூற்பொருள் 
முதலியவற்றை எடுத்துரைக்கின்றது. 


நூலானது , 


1 . 


2. 


3 . 


உறுப்பியல் 
செய்யுளியல் 
ஒழியில் 
பொருத்தவியல் 
மரபியல் 


5 . 


எனும் ஐந்து இயல்களைப் பெற்றுள்ளது . மொத்தம் 47 விருத்த நூற்பாக்களால் ஆன 
இந்நூலின் இயல்கள் பின்வருமாறு நூற்பா எண்ணிக்கையினைக் கொண்டுள்ளன. 


இயல்கள் 


நூற்பா எண்ணிக்கை 


6 ) 


5 


உறுப்பியல் 
செய்யுளியல் 
ஒழியியல் 
பொருத்தவியல் 
மரபியல் 


5 


11 


20 


கூடுதல் 


47 


vii 


நூற்பா யாப்பு : 


இந்நூலின் நூற்பாக்கள் எண்சீர் ஆசிரிய விருத்தப் பாக்களால் ஆனவை . 
இதுகுறித்தே இந்நூல் “ விருத்தப் பாட்டியல் " என்றும் குறிப்பிடப்பெறுகின்றது . 
இந்நூற்பாக்களின் யாப்பை மு . அருணாசலம் , இரா. இளங்குமரன், மருதூர் 
அரங்கராசன் ஆகியோர் பொதுப்பட “ எண்சீர் விருத்த யாப்பால் அமைந்தது " என்றே 
சுட்டிச் சென்றனர் . இந்நூலின் நூற்பா யாப்புள் இடம்பெற்றுள்ள ஒரு நுட்பத்தை 
எடுத்துரைக்கவில்லை . 


இந்நூலின் நூற்பாக்கள் “ எண்சீர் ஆசிரியவிருத்தப் பாக்களால் ஆனவைதாம் 
எனினும் யாப்பிலக்கணங் கூறும் முதல் மூன்று இயல்களின் நூற்பாக்கள் , 


" காய் காய் காய் மா 

காய் காய் காய் மா 


எனும் வாய்பாட்டிலமைந்த எண்சீர் ஆசிரிய விருத்தப் பாக்களாகவும் , 


பாட்டியல் இலக்கணங் கூறும் பன்னிரண்டு இயல்களின் நூற்பாக்கள் , 


" காய் காய் மா தேமா 

காய் காய் மா தேமா " 


எனும் வாய்பாட்டிலமைந்த எண்சீர் 
அமைந்துள்ளன . 


ஆசிரியவிருத்தப் பாக்களாகவும் 


இலக்கணப் பொருண்மை மாற்றமம்பெறுவதற்கேற்ப நூற்பா 
யாப்பமைப்பிலும் மாற்றத்தைச் செய்துள்ள நூலாசிரியரின் நுட்பத்திறன் கவனத்திற் 
கொள்ளத்தக்கது . 


அந்தாதித் தொடையமைதி : 


சிதம்பரப் பாட்டியலின் விருத்தநூற்பாக்கள் கற்போர் நினைவுபடுத்திக்கொள்ள 
வாய்ப்பாக அந்தாதித் தொடையமைய இயற்றப்பட்டுள்ளன. சுவாமிநாதம் எனும் 
ஐந்திலக்கண நூல் விருத்தநூற்பாக்களால் அந்தாதித் தொடையமையப் பிற்காலத்தில் 
படைக்கப்பட்டமைக்கு இந்நூலமைப்பு முன்னோடித் தன்மையதாகலாம் . 


மகடூஉ முன்னிலைகள் : 


மகளிரை முன்னிலைப்படுத்தி இலக்கணங் கூறும் உத்தியைப் பிற்காலத்தில் 


will 


பல இலக்கணநூல்களும் கொண்டுள்ளன . ஆடூஉ முன்னிலையில் இலக்ணங்கூறும் 
உத்தி இலக்கணநூல்களில் காணப்பெறவில்லை என்றே கூறலாம் . இந்நூலின் 
நூற்பாக்களும் மகடூஉ வை முன்னிலைப்படுத்தி இலக்கணங்கூறும் உத்தியைக் 
கொண்டுள்ளன . இந்நூலில் இடம்பெற்றுள்ள மகடூஉ முன்னிலைத் தொடர்கள் 
வருமாறு : 


“ காமேவு கிளியென்னக் கொழுஞ்செழுந்தே னென்னக் 
கடலமுத மென்னமிளிர் கனித்துவர்வாய் மாதே ! 


(1) 


“ மின்னே! " 


(4) 


" செய்பொன் 
சிகரிகிரி எனப்பணைத்துப் புடைத்து விம்மித் 

திரண்டெழுந்து வளர்ந்திளகிச் செறிந்த கொங்கைத் 
தகரமலர்க் குழல்கருங்கண் குமுதச் செவ்வாய்ச் 

சரிவளைக்கைக் கொடி என்னத் தயங்கும் மாதே. ” ( 17 ) 


“ தேன் அனையாய் ! " 
அமுதச் சொல்லாய் ! " 
“ அம்ம ! " 


( 25 ) 
( 32 ) 
( 34 ) 


நூல் நுவலும் இலக்கணங்கள் : 


யாப்புக்கு அடிப்படையான உறுப்புகளின் இலக்கணத்தையும் , பாவின 
வகைகளின் இலக்கணத்தையும் , யாப்பியலுக்கான ஒழிபியற் செய்திகளையும் 
சிதம்பரப்பாட்டியல் முதற்பகுதியில் ( முதல் மூன்றியல்களில் ) எடுத்துரைக்கிறது . 
ஒழிபியற் பகுதியில் கட்டளைக் கலித்துறை , நூற்பா அகவல் , மருட்பா ஆகிய 
பாவகைகளின் இலக்கணத்தை இந்நூல் பேசுகின்றது . 


ஒழிபியற் பகுதியில் மோனையிலக்கணத் தொடர்பில் இந்நூல் " எல்லை 
இல்லை நெடில் அடி ஆதி மோனை " எனக் கூறுதல் தனித்துக் குறிப்பிடத்தக்கது . 
" ஐஞ்சீர் முதலான அடிகளிடத்து இணைமோனை முதலானவைகள் இத்தனையாஞ் 
சீரில் வருமென்னும் முதலானவைகள் இத்தனையாஞ் சீரி வருமென்னும் 
நியமமில்லை ” என்பது அவ்விலக்கணச் செய்திக்கான உரைப்பகுதி . 


இணை , பொழிப்பு முதலிய தொடைவிகற்பங்கள் நாற்சீரடிக்கான 


ix 
தொடைப்பாகுபாடுகள் . ஐஞ்சீரடி முதலியவற்றுக்கு உரிய தொடைப்பாகுபாடுகள் 
இலக்கணநூல்களில் கூறப்படுவதில்லை . 


இத்தொடர்பில் அறிஞர் பொற்கோ அவர்களின் , 


" நான்கு சீரடிக்குத்தானே இந்த வகைப்பாடு இருக்கிறது . ஐந்துசீர் அடியில் இந்த 
வகைப்பாடு பற்றிய பேசமுடியுமா ? எழுசீர் அடியில் பேசமுடியுமா ? நான்கு சீர்கள் 
உள்ள ஒரு அடியில்தான் இணை , பொழிப்பு ஒரூஉ, மேற்கதுவாய் , கீழ்க்கதுவாய் , 
கூழை , முற்று என்றெல்லாம் சொல்ல வாய்ப்புள்ளது . இந்த வகைப்பாடு தோன்றியது 
எப்பொழுது ? எல்லாப் பாடல்களும் நாற்சீர் அடிகளால் அமைந்திருக்கும் என்ற 
எதிர்பார்ப்பு இருந்த காலத்தில்தான் பாடல்களில் சீர்கள் மிகுதியாக வளர்ந்த 
நிலையில் இந்த ஆய்வு பொருந்தி வராது . நாம் முன்பே குறிப்பிட்டதுபோல இந்த 
இணை , பொழிப்பு, மேற்கதுவாய் , கீழ்க்கதுவாய் என்பனவெல்லாம் நாற்சீரடிகளுக்கு 
மட்டுமே பொருந்தும் . அதற்கு மேலும் மிகுதியான சீர்களைக்கொண்ட அடிகளுக்குத் 
தனி ஆராய்ச்சி நடத்தப்படவேண்டும் . " 


என்னும் குறிப்பு கருதத்தக்கது . பதினாறாம் (புதிய நோக்கில் தமிழ்யாப்பு , பக் .36,37) 
நூற்றாண்டளவிலேயே இச்சிந்தனையைச் சிதம்பரப் பாட்டியல் குறிப்பாக 
உணர்த்தியுள்ளமை நோக்கத்தக்கது . 


இந்நூலின் பொருத்தவியல் , ஏனைய பாட்டியல் நூல்களைப் போலவே 


1 . 


6 . 
7 . 


2. 


மங்கலம் 
சொல் 
எழுத்து 
தானம் 
பால் 


உண்டி 
வருணம் 
நாள் 


3. 


8 . 


4. 
5. 


9 . 
10 . 


கணம் 


ஆகிய பத்துவகைப் பொருத்த இலக்கணங்களை பேசியுள்ளது . 


சிதம்பரப் பாட்டியலின் இறுதி இயலான மரபியலில் பிள்ளைக்கவி முதலாகப் 
புராணம் ஈறான சிற்றிலக்கிய வகைகளின் இலக்கணங்கள் 
எடுத்துரைக்கப்பட்டுள்ளன . மேலும் அவ்வியலில் பாவலன் இலக்கணம் , கவி 
கேட்கும் முறை , பாவலனைப் போற்றல் , பரவலனுக்குத் துன்பமேற்படல் , நற்கவி - 
தீக்கவிகளின் விளைவு முதலியனவும் பேசப்பட்டுள்ளன . 


X 


நூலில் பேசப்பட்டுள்ள பா , பாலின வகைகள் : 


வெண்பா 
அகவல் 
கலி 
வஞ்சி 
குறள் வெண்பா 
நேரிசை வெண்பா 
இன்னிசை வெண்பா 
பஃறொடைவெண்பா 
கலிவெண்பா 
சிந்தியல் வெண்பா 
குறட்டாழிசை 
குறள்வெண்செந்துறை 


வெண்டாழிசை 
வெண்டுறை 
வெளிவிருத்தம் 


நேரிசை ஆசிரியப்பா 
நிலைமண்டில ஆசிரியப்பா 
இணைக்குறளாசிரியப்பா 
அடிமறி மண்டில ஆசிரியப்பா 


ஆசிரியத் தாழிசை 
ஆசிரியத் துறை 
ஆசிரிய விருத்தம் 


நேரிசை ஒத்தாழிசைச் கலிப்பா 
அம்போதரங்க ஒத்தாழிசைக் கலிப்பா 
வண்ணக ஒத்தாழிசைக் கலிப்பா 
வெண்கலிப்பா 
தரவு கொச்சகக் கலிப்பா 
தரவிணைக் கொச்சகக் கலிப்பா 
சிஃறாழிசைக் கொச்சகக் கலிப்பா 
பஃறாழிசை கொச்சகக் கலிப்பா 
மணங்கிசைக் கொச்சகக் கலிப்பா 


கலித்தாழிசை 
கலித்துறை 
கலிவிருத்தம் 


xi 


குறளடி வஞ்சிப்பா 
சிந்தடி வஞ்சிப்பா 


வஞ்சித்தாழிசை 
வஞ்சித்துறை 
வஞ்சிவிருத்தம் 


கட்டளைக் கலித்துறை 
நூற்பா அகவல் 
மருட்பா 


ஒழியியலில் கூறப்பட்டுள்ளவை 


பாட்டியல் இலக்கணங் கூறும் பகுதியில் 
சுட்டப்பெற்றுள்ள பா வகை : 

வகுப்பு 


இந்நூலில் இலக்கணங் கூறப்பட்டுள்ள சிற்றிலக்கிய வகைகள் : 


பிள்ளைக்கவி 
கலம்பகம் 
பன்மணிமாலை 

( செங் ) கோல் விருத்தம் 
அந்தாதி 

நாட்டு விருத்தம் 
( வெண்பா அந்தாதி ஊர் விருத்தம் 
கலித்துறை அந்தாதி ) வில் விருத்தம் 
அகப்பொருட் கோவை 

வாள் விருத்தம் 
இரட்டைமணிமாலை 

வேல் விருத்தம் 
இணை மணிமாலை மா ( குதிரை) விருத்தம் 
மும்மணிக்கோவை அத்தி ( யானை) விருத்தம் 
ஒலி அந்தாதி 

ஊசல் 
இருபா இருபது 

வருக்க மாலை 
பயோதரப் பத்து 

மும்மணிமாலை 
கண் பத்து ( நயனப் பத்து ) நான்மணிமாலை 
தசாங்கப் பத்து 

அலங்காரப் பஞ்சகம் 
சின்னப்பூ 

அட்ட மங்கலம் 
குடைவிருத்தம் 

நவமணி மாலை 
ஒருபா ஒருபஃது 
பல்சந்தமாலை 

வெட்சி மாலை 
ஆற்றுப்படை 

கரந்தை மாலை 
(புலவர் ஆற்றுப்படை வஞ்சி மாலை 
பாணர் ஆற்றுப்படை காஞ்சி மாலை 
கூத்தர் ஆற்றுப்படை காஞ்சி மாலை 
பொருநர் ஆற்றுப்படை ) நொச்சி மாலை 
பாதாதிகேசம் 

உழிஞை மாலை 


கேசாதி பாதம் 
அங்க மாலை 
மங்கல வள்ளை 
மெய்க்கீர்த்தி 
புகழ்ச்சி மாலை 
நாமமாலை 
கைக்கிளை 
கைக்கிளை 


xii ) 
தும்பை மாலை 
வாகை மாலை 
தானை மாலை 
தாரகை மாலை 
தசப்பிராதுற்பவம் 
நாழிகை வெண்பா 
செருக்கள வஞ்சி 
வரலாற்று வஞ்சி 
ஆனை வஞ்சி 
பரணி 
பெருங்காப்பியம் 
காப்பியம் 
புராணம் 


உலா 


இன்பமடல் 
அநுராகமாலை 
தூது 
எண்செய்யுள் 


அகத்திய நெறிநிற்கும் பாட்டியல் நூல் - சிதம்பரப் பாட்டியல் 


பாட்டியல் இலக்கணத் துறையில் அகத்திய நெறி , இந்திர காளிய நெறி எனும் 
இரு நெறிகள் உள்ளன. அகத்திய நெறியைச் சில நூல்களும் இந்திரகாளிய நெறியைச் 
சில நூல்களும் பின்பற்றுகின்றன. இது குறித்து ஆய்வாளர்கள் எடுத்துரைத்துள்ளனர் . 


இச் சிதம்பரப் பாட்டியல் , அகத்தியர் நெறிநிற்பதைப் பின்வரும் இந்நூற் 
பகுதிகள் , தொடர்கள் தெள்ளிதின் தெரிவிக்கின்றன. 


“ பாமேவு தமிழ்ப்பொதியக் குறுமுனிவன் கூறும் 

பாட்டியலைச் சுருக்கமதாயப் பகர்ந்திடுவன் யானே "{ 1 ) 


" அகத்தியன்தன் சொல்லே " 


( 46 ) 


" அகத்தியன்சொல் எழுத்து முதல் ... 


விருத்த விளக்கம் , விருத்தப் பாட்டியல் எனக் குறிக்கப்பெறல் : 


அருத்த விளக்க முறும்பல நூல்களுக்கு ஆதரவாம் 
விருத்த விளக்கமும் , வெண்பா விளக்கமும் வீண்படஇப் 
பொருத்த விளக்கம் புனைந்துதந் தான்நலம் பொங்குபுகழ் 
நருத்த விளக்கம் பெறுகுலாம் காதிறு நாவலனே 

- எனும் பொருத்த விளக்கம் பற்றிய செவத்த மரைக்காயரின் பாட்டில் 
உள்ள விருத்த விளக்கம் என்பது சிதம்பரப் பாட்டியலைக் கருதியதே என்க . 


KIII 
என்னும் மருதூர் அரங்கராசனின் கருத்துரை ( இலக்கண வரலாறு , ப .214 ) சிதம்பரப் 
பாட்டியல் விருத்த விளக்கம் எனவும் குறிக்கப்பெற்றமையைக் காட்டுகின்றது . 


வீரமாமுனிவரின் தொன்னூல் விளக்க உரை சிதம்பரப் பாட்டியலிலிருந்து ஏழு 
விருத்தம் நூற்பாக்களை மேற்கோள் காட்டுகின்றது. 


‘பகர்செய்யுள் மங்கலஞ்சொல் 
மாமணிதேர் புகழ்அமுதம் 
தீது இல்உயிர் ஈராறும் 
‘ கருதும்உயிர் அடைவேநான்கு 
சதிர் திகழ் நவ் வினில் ஆறு 
துறக்கமதி வான்பரிதி 
ஆவதுமங் கலத்தேற்ற 


என்னும் தொடக்கத்துச் சிதம்பரப் பாட்டியலின் விருத்த நூற்பாக்களைத் தொன்னூல் 
விளக்கம் முறையே தன் 284 , 286 , 291 , 292,294, ஆகிய நூற்பாக்களின் உரைகளில் 
மேற்கோள் காட்டியுள்ளது . 


முன்னை மூன்று விருத்தநூற்பாக்களையும் மேற்கோள் காட்டுமிடங்களில் 
நூலைப் பொருத்தவியல் எனச் சுட்டும் தொன்னூல் விளக்க உரை , பின்னை நான்கு 
விருத்த நூற்பாக்களை மேற்கோள் காட்டுமிடங்களில் நூற்பெயரை விருத்தப் 
பாட்டியல் எனக் குறிப்பிடுகின்றது . 


இவ்வாட்சி சிதம்பரப் பாட்டியல் இலக்கண உலகில் விருத்தப் பாட்டியல் 
எனவும் அழைக்கப்பட்டமையைக் காட்டுகின்றது . 


சிதம்பரப் பாட்டியலின் உரைகள் : 


இந்நூலின் முதல் மூன்று இயல்களுக்கே பரவலாக அறியப்பட்ட பழைய உரை 
உள்ளது . இவ்வுரையோடும் முழுமையான மூலத்தோடும் சிதம்பரப்பாட்டியலை மு . 
இராகவையங்கார் 1911 இல் பதிப்பித்து வெளியிட்டார் . 


அனால் 1908 இல் சிதம்பரப் பாட்டியலின் பன்னிரண்டு இயல்கள் மட்டும் 
மூலத்தோடும் பழைய உரையொன்றோடும் வெளியிடப் பட்டுள்ளது என்பது 
குறிப்பிடதக்கது இப்பதிப்பு ஆரணி மேடிகை சென்ன கேசவுலு நாயுடு அவர்களால் 
வெளியிடப்பட்டதாகும் . 
சித- c 


XV 


முன்னை மூன்று இயல்களுக்கான உரையும் பின்னை இரண்டு இயல்களுக்கான 
உரையும் வெவ்வேறு புலவர்களால் வரையப்பெற்றவை என்பதை அவ்வுரைகளின் 
அமைப்பும் , போக்கும் தெளிவாகக் கூட்டுகின்றன . 


ஒருரை பின்னிரு இயல்களுக்குத் தோன்றவில்லை என்பதும் இன்னோருரை 
முன்மூன்று இயல்களுக்குத் தோன்றவில்லை என்பதும் சுட்டத்தக்கன . 


முன்னை உரை பின்னிரு இயல்களுக்கு எழுதப் பெறவில்லை என்பதை 
உணர்ந்த பிற்காலப் புலவரொருவரே பின்னிரு இயல்களுக்கான உரையினை 
இயற்றியிருக்க வேண்டும் , 


ஆரணி மேடிகை சென்ன கேசவுலு நாயுடு அவர்களால் பதிப்பித்து 
வெளியிடப்பட்ட பின்னை இரண்டு இயல்களுக்கான உரை , சுவடியில் 
இடம்பெற்றிருந்த பழைய உரையேயாகும் . இவ்வுரை இடம்பெற்றசுவடியைச்சென்ன 
கேசவுலு நாயுடுக்கு வழங்கியவர் வித்வான்பு . தெய்வசிகாமணிமுதலியார் அவர்களின் 
குமாரர் திரு . பு . சிவபாத முதலியார் அவர்களாவார் . இவ்வுரையினைப் பதிப்பித்த 
சென்னை கேசவலு நாயுடு இதனைத் தெளிவாகக் குறித்துருப்பதோடு .... சிதம்பர 
புராண முதலியவற்றின் ஆசிரியராகிய பரஞ்சோதி முனிவரியற்றிய சிதம்பரப் 
பாட்டியலின் பொருத்தவியலுக்கும் மரபியலுக்கும் , நவனாட்டரிபத்தனென்னும் 
நவநீதனாரியற்றிய நவநீதப் பாட்டியலுக்கு முரையியற்றினா ரின்னாரென்று 
வெளிப்படவில்லை ” என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளார் ( ப .4 ). 


ஆனால் சிதம்பரப் பாட்டியல் குறித்த அறிமுகத்தையும் ஆய்வையும் 
நிகழ்த்திய முனைவர் மருதூர் அரங்கராசன் அவர்களும் ( ப .221 ) , முனைவர் 
நலங்கிள்ளி அவர்களும் ( ப .14 ) அப் பழைய நூலின் பதிப்புரையைச் சரியாக 
உள்வாங்கிக் கொள்ளாமையால், 


" பொருந்தவியல் , மரபியல் எனும் இரண்டு இயற்கும் 
வித்வான் பு.தெய்வசிகாமணி முதலியார் அவர்களின் குமாரர் 
திரு , பு.சிவபாத முதலியார் அவர்கள் எழுதிய சீரியதேர் உரையும் 
உள்ளது . இவ்வுரை விளக்கவுரையாக அமைந்துள்ளது . 
இவ்வுரையை 1908 ஆம் ஆண்டு ஆரணி - மேடிகை திரு . சென்ன 
கேசவுலு நாயுடு அவர்கள் வெளியிட்டார் . 

( பாட்டியல் நூல்கள் , 11.221 ) 


என்றும் 

" மேற்கூறிய இரு இயக்கட்கும் அண்மைக்காலத்தைச் சேர்ந்த 
வித்துவான் பு . தெய்வசிகாமணி முதலியார் அவர்கள் எழுதிய புதிய 
உரை ஒன்று உளது . இது விளக்கவுரை போன்று அமைந்துள்ளது. 


XVI 


இவ்வுரை 1908 ஆம் ஆண்டு ஆரணி மேடிகை சென்ன கேசவலு 
நாயுடு அவர்களால் பதிப்பிக்கப்பட்ட சிதம்பரப்பாட்டியல்லில் 
இடம்பொற்று உள்ளது . 

( பாட்டியல்கள் - ஓர் அறிமுகம் , 11.44 ) 
என்று தவறாகக் குறித்துள்ளனர் . 


சிதம்பரப் பாட்டியலை முதலில் முழுமையாகப் பதிப்பித்த அறிஞர் மு . 
ராகவையங்கார் ( 1911 ) , பின்னர்ப் பதிப்பித்த கி . இராமானுஜையங்கார் ( 1932 ) 
ஆகியோரும் , இலக்கிய வரலாற்று நூலில் விரிவாகப் பேசிய மு . அருணாசலமும் 
குறிப்பிடாத பன்னிரண்டு இயல்களுக்கான உரையொன்று அப்பகுதிகளின் 
மூலத்துடன் 1908 ஆம் ஆண்டிலேயே சுவடியின் அடிப்படையில் ஆரணி மேடிகை 
சென்னை கேசவுலுநாயுடு அவர்களால் பதிப்பித்து வெளியிடப்பட்டுள்ளது என்பது 
குறிப்பிடத்தக்கது . 


பின்னிரு இயல்களுக்கான உரை , முன்மூன்று இயல்களுக்கான 
உரையினைப்போல் விரிவானதன்று . சுருக்காமானது ; நேர்பொருள் தருவது ; 
எடுத்துக்காட்டுகள் அதிகம் காட்டாதது ஆகும் . 


சிதம்பரப் பாட்டியல் உரை குறித்து மு. அருணாசலம் அவர்களின்கருத்துரை : 


சிதம்பரப் பாட்டியலின் முதல் மூன்றியல்களுக்கான உரையின் இயல்புகளை 
அறிஞர் மு . அருணாசலம் அவர்கள் விளக்கமாகக் குறிப்பிட்டுள்ளார் . 
இவ்வுரையினையும் ஆசிரியரே செய்துவைத்தாரா எனத் தெரியவில்லை எனும் 
மு.அ. , உரைசெய்தார் ஆசிரியரின் நேர் மாணாக்கரே என்று கருதலாம் என்கிறார் . 
யாப்பருங்கல விருத்தியுரையைத் தழுவியே இவ்வுரை அமைந்துள்ளது என்பதைத் 
தெளிவுபடுத்துகின்றார் . இவ்வுரையைத் தழுவிப் பிற்காலத்தில் இலக்கண விளக்கச் 
செய்யுளியலுரை அமைந்தது எனவும் கூறுகிறார் . 


ஒழிபியலின் கடைசி விருத்த உரையில் அச்சுக்கலை , சாரம் முதலிய 
நூற்பெயர்கள் காணப்படுதல் குறித்துப் பேசும்மு.அ. அவர்கள், 


“ இவற்றுள், பிற்காலத்தில் கழிநெடில் என்ற பெயரால் பாடல்களும் 
நூல்களும் உள்ளன. திருவிருக்குக் குறள் எனபது தெரியவில்லை ; 
சம்பந்தர் தேவாரத்துள் திருவிருக்குக்குறள் உள்ளது . அச்சுக்கலை என்பது 
விளங்கவில்லை ; கலையாற் பெயர் பெற்றது எவ்வாறு என்பதுடங் 
தெரியவில்லை ; ஒருகால் பிற்பால வண்ணப் பாடல்களின் பகுதிக்கு 
வழங்கத் தொடங்கிய கலை என்ற சொல்லா என்பது விளங்கவில்லை . 


xvi 


அப்படியே சாரம் முதலாயினவையும் என்ற இவர் சொல்வது . சாரம் என்பது 
ஓர் அலங்காரம் என்று பாப்பாவினம் பாடல் 72 உரையில் 
சொல்லப்பட்டுள்ளது . அச்சுக்கலை சாரம் என்ற பெயருடைய நூல்களும் 
அவற்றில் யாப்பு விகற்பங்களும் இருந்தன போலும். " 
( தமிழ் இலக்கிய வரலாறு - பதினாறாம் நூற்றாண்டு 

இரண்டாம் பாகம் , ப .186 - 188 } 


என உரையின் சில குறிப்புகள் விளங்கா நிலையினவாய் உள்ளமையைக் கோடிட்டுக் 
காட்டியுள்ளார் . அறிஞர்மு.அ . அவர்களின்கருத்துரை நினையத்தக்கதாக நிலவுகின்றது . 


தொன்னூல் விளக்கம் - காட்டும் சில பாடல்கள் : 

வீரமாமுனிவரின் தொன்னூல் விளக்க உரையில் , சிதம்பரப் பாட்டியல் 
சூத்திரங்கள் மேற்கோள்களாகக் காட்டப் பெற்றுள்ளன . 


தொன்னூல் விளக்க உரை காட்டும் சிதம்பரப் பாட்டியற் சூத்திரங்கள் 
குறிப்பிடத்தக்க பாடவேறுபாடுகளுடன் அமைந்துள்ளன. 


அவற்றை இவண் காண்பது பயனுடையதாகும் . 


பாடல் 
எண் . 


அடி , சீர் எண் 


வழக்கமான பாடம் 


தொன்னூல் 
விளக்கவுரை தரும் 
பாடல் 


21 


4: 1-4 


காதல் 

அளகேசன்முதல் காதலள கேசனிவ 
இவ்வி ரண்டாய்க் ரிவ்வி ரண்டாய்க் 

( நூ .291 ) 
உரைதருக - வ் 

முரணறுக- வ் 


2: 1 


3 :5, , 6 


இரேவதி அச்வனிவரணி 


3 : 7,8 


ஞகரம் மூன்றும் 


23 


1:1 


கதிதிகழ் ந - வ் 


இரேவதியாம் 
பரிபரணி ( நூ .292 ) 
ஞகர மைந்தும் 
( நூ .292 } 
சரிர்திகழ் ந - வ் 
( நூ .292) | 
இதனிமூன்று 
மகமாமா ( நூ .292 ) 
ய யா உத்தி 
( நூ .292 ) 
யுயூ மூலம் ( நூ .292 ) 


3: 1,2 


இதமுடன் மூன் 
றம் மகம்ஆ 
யா . உத்தி 


3 : 5 


3 : 7,8 


யூயோ மூலம் 


xvii 


ஒரு நூலின் மூலபாடத் துணியும் ஆய்வுக்கு அந்நூலின் பிரதிகள் (சுவடிகள் / 
அச்சுநூல்கள் ) மட்டுமல்லாமல் , அந்நூற்பகுதிகள் எடுத்தாளப்பெறும் பிற நூல்களும் 
பயன்படுகின்றமையை இதனால் அறியலாம் . 


பாடவேறுபாட்டு ஆய்வு : 


சிதம்பரப் பாட்டியலுக்குப் பாடவேறுபாட்டு ஆய்வுடன் கூடிய பதிப்பொன்று 
தேவை என்பதைச் சில செய்திகள் உணர்த்துகின்றன . 


பரிதி கணத்திற்குரிய எழுத்தாக வ என்பதும் , காற்றுக் 
கணத்திற்குரிய எழுத்தாக ச என்பதும் சிதம்பரப் பாட்டியலின் பிற 
பதிப்புகளில் காணப்பட , ஆரணி - மேடிகை திரு . சென்னகேசவலு 
நாயுடு அவர்களின் 1928 ஆம் ஆண்டைய பதிப்பிலோ முறையே ச 
என்பதும் செ என்பதும் காணப்படுகின்றன. ” 

( இலக்கண வரலாறு - பாட்டியல் நூல்கள் ப .217 ) 


எனப் பாடவேறுபாடுகள் குறிப்பிடத்தக்க நிலையில் காணப்படுகின்றமையை 
மருதூர் அரங்கராசன் அவர்கள் நுட்பமாக எடுத்துக் காட்டிப் பேசியுள்ளார் . 

சிதம்பரப் பாட்டியல் - மரபியலின் “ பாடுநெறி வணக்கம்வாழ்த்து ” எனத் 
தொடங்கும் விருத்தத்தில் இரண்டாம் அடியில் மூன்றாம் சீரில் ஓரசை மிகையாக 
மதுரை தமிழ்ச்சங்கப் பதிப்பில் ( நமது சுவடியிலும் ) காணப்படுகிறது நம் பதிப்பும் 
அதனைப் பின்பற்றியுள்ளது . ஆனால் சென்னை கேசவுலு நாயுடு அவர்களின் 
பதிப்பில் அப்பகுதி அசைமிகை இன்றி உள்ளது . 


மதுரை தமிழ்ச்சங்கப் பதிப்பு : 


நாடுநகர் பொருள்பருவ மிருசுடர்பெண் வேட்டல் 


சென்ன கேசவுலு நாயுடு பதிப்பு : 


“ நாடுநகர் பருவமிரு சுடர்பெண் வேட்டல் 


பொருத்தவியல், மரபியலின் சூத்திரங்கள் காய் காய் மாதேமா எனும் வாய்பாட்டில் 
அமைந்துள்ளதால், அரையடிதோறும் மூன்றாம்சீர் மாச்சீராகவே அமைய வேண்டும் . 
தமிழ்ச் சங்கப் பதிப்பிலோ மூன்றாம்சீர் காய்ச்சீராகக் காணப்படுகிறது . சென்ன 
கேசவுலு நாயுடு அவர்களின் பதிப்புப் பாடமே சரியானதாய்த் தோன்றுகின்றது . 


xviii 
இக் குறிப்புகள் , விரிவான பாடவேறுபாட்டு ஆய்வுக் குறிப்புகள் அடங்கிய 
பதிப்பின் தேவையை உணர்த்துகின்றன. அத்தகு பாடவேறுபாட்டுக் குறிப்புகள் இப் 
பதிப்பாசிரியரால் விரிவாகத் தொகுக்கப்பட்டு வருகின்ற நிலையில், ஆய்வாளர்க்கும் 
மாணவர்க்கும் பயன்தரு வகையில் அவை எதிர்வரும் பதிப்பில் இடம்பெறும் . 


சிதம்பரப் பாட்டியலின் சுவடிகள் காணப்பெறும் இடங்கள் : 


பல 


சிதம்பரப் பாட்டியற் சுவடிகள் உலகின் 

நூலகங்களிலும் 
காணப்படுகின்றன. சிதம்பரப் பாட்டியலுக்கு இருபதுக்கும் மேற்பட்ட சுவடிகள் 
உள்ளமையை அறியமுடிகின்றது . 


இடம்பெற்றுள்ள நூலகங்களும் பதிவேட்டு எண்களும் : 


1. சென்னை , அரசு கீழ்த்திசைச் சுவடி நூலகம் 

( பதி , ஆர்.1876.ஆர். 1887 , ஆர் 2577, ஆர்.4780 ) 
2. உ . வே . சாமிநாதையர் நூலகம் (2187 , 2188 , 2189 , 75 , 72 , 73 , 74 ) 
3. திருவாவடுதுறை ஆதினம் ( 187 ) 
4. அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் ( 44551 ) 
5. பேரூர் சாந்தலிங்க அடிகளார் தமிழ்க்கல்லூரி ( 47 ) 
6. கல்கத்தா , இந்திய தேசிய நூலகம் ( 3103 C) 
7. மதுரை தமிழ்ச் சங்கம் (134 , 237 ) 
B. சரசுவதி மகால் நூலகம் { 631 எப் , 636 C} 
9. பிபிலோதேகு நேஷனல், பிரான்சு { 186 பி) 198 பி) 


பதிப்புகள் : 


1908 , 

1911 , 1932 
பதிப்பிக்கப்பட்டுள்ளது . 


ஆம் 


ஆண்டுகளில் சிதம்பரப் 


பாட்டியல் 


1908 ஆம் ஆண்டில் சிதம்பரப் பாட்டியலின் பின்னிரண்டு இயல்களான 
பொருத்தவியல் , மரபியல் ஆகியன மட்டும் உரையுடன் பதிப்பிக்கப்பட்டுள்ளன . 
இப்பதிப்பு “ பாட்டியற் கொத்து " எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது . பு . சிவபாத 
முதலியார் என்பார் அளித்த ஏட்டுப் பிரதியின் அடிப்படையில் ஆ.மே. சென்ன 
கேசவலு நாயுடு அவர்களால் இப்பதிப்பு ஆக்கப்பட்டுள்ளது. 


1911 ஆம் ஆண்டு மு . இராகவையங்காரால் பதிப்பிக்கப்பெற்ற சிதம்பரப் 
பாட்டியல் , ஐந்தியல்களுக்கான மூலத்துடனும் முதல் மூன்றியல்களுக்கான பழைய 
உரையுடனும் மதுரைத் தமிழ்ச் சங்கப் பதிப்பாக மலர்ந்தது . 


xix 


1932 இல் இராகவையங்கார் பதிப்பில் ஏட்டுச் சுவடியின் அடிப்படையில் 
மேலும் சில திருத்தங்கள் செய்து கி . இராமானுசையங்கார் சிதம்பரப் பாட்டியலைப் 
பதிப்பித்துள்ளார் . இப்பதிப்பும் மதுரைத் தமிழ்ச் சங்கப் பதிப்பேயாகும் . 


தஞ்சை சரசுவதி மகால் நூலகத்திற்காக ஒப்புமைப் பகுதிகளோடு இலக்கண 
விளக்கம் நூலைத் தொகுதி தொகுதியாகத் தி . வை . கோபாலைய்யர் அவர்கள் 
உருவாக்குகையில், இலக்கண விளக்கம் - செய்யுளியல் எனும் தொகுதியில் சிதம்பரப் 
பாட்டியலின் முதல்முன்றியற் பாடல்களையும் , இலக்கண விளக்கம் - பாட்டியல் 
எனும் தொகுதியில் சிதம்பரப் பாட்டியலின் இறுதி ஈரியற் பாடல்களையும் 
பிற்சேர்க்கைப் பகுதியில் தந்துள்ளார் என்பதும் சுட்டத்தக்கது . 


இப்பதிப்பின் இயல்பும் ஏற்றமும் : 


முதன்முறையாக்கற்போர்க்குப் பயன்படும் வகையில் ஐந்தியல்களுக்கும் உரை 
அமைய இப்பதிப்பு மலர்ந்துள்ளது . முதல் மூன்று இயல்களுக்கான உரையும் , இறுதி 
இரு இயல்களுக்கான உரையும் வெவ்வேறு புலவர்களால் வரையப்பெற்ற பழைய 
உரைகளாகும் . உரையில் இடம்பெற்ற இலக்கண நூற்பாக்களுக்கும் இலக்கியப் 
பாடல்களுக்கும் உரிய மூலநூல் குறித்த விளக்கங்கள் பக்கந்தோறும் 
அடிக்குறிப்புகளின் வாயிலாகப் பதிப்பாசிரியரால் தரப்பட்டுள்ளன . நூற்பா 
முதற்குறிப்பு அகரநிரல் , இலக்கண மேற்கோள்கள் , இலக்கிய மேற்கோள்களுக்கான 
அகரநிரல்கள், இலக்கணக் கலைச்சொல் அகரநிரல் , ஆராய்ச்சி முன்னுரை ஆகியன 
ப்பதிப்பை வளப்படுத்தும் பகுதிகளாக விளங்குகின்றன. 

இப்பதிப்புநூலின் அச்சாக்கத்தின்போது 6 ஆம் பக்கத்தில் இடம்பெறவேண்டிய 
பின்வரும் இரு நூற்பாக்கள் விடுபட்டுவிட்டன. 


“ யகரம் வரக்குற ளுத்திரி பிகரமு 
மகைச்சொன் மியாவி னிகரமுங் குறிய " 

( நன் .93 ) 
“ தற்சுட் டளபொழி யைம்மூ வழிய 
நையு மௌவு முதலற் றாகும் ” 

( நன் .95 ) 


ஆறாம் பக்கத்தில் வல்லெழுத் தாறோ எனத் தொடங்கும் நூற்பாவினை அடுத்து 
இவ்விரு நூற்பாக்களும் இடம்பெற வேண்டும். அவன் இனைத்துப் பயில அன்புடன் 
வேண்டப்படுகிறது . 


நன்றியுரை : 


இந்நூலினைப் பருவ இதழ் படைப்பு மற்றும் தனிநூல் வெளியீட்டுத் 
திட்டத்தின்கீழ்ச் சுரசுவதி மகால் நூலகம் வெளியிடுகின்றது . இந்நூல் முயற்சிக்கு 
இசைவளித்து வெளியீட்டாளர் முகவுரை வழங்கிச் சிறப்பித்த பெருமதிப்பிற்குரிய 
மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் நூலக இயக்குநர் திரு. சி . கோசலராமன் , இ.ஆ.ப., 
அவர்களுக்கு முதற்கண் எனது நன்றியை உரித்தாகுகின்றேன் . 


இந்நூல் வெளியிட சிறப்பாக அமைய அனைத்து நிலைகளிலும் அக்கறைகாட்டி 
ஆவனசெய்த மதிப்பிற்குரிய நூலக நிருவாக அலுவலர் திரு . சாமி . சிவஞானம் , 
அவர்களுக்கும் , செப்பமுற இப்பதிப்பு திழத் தொடர்ந்து தூண்டி வெளியீடு சிறக்க 
உரியன செய்த மதிப்பிற்குரிய நூலக வெளியீட்டு மேலாளர் திரு . அ . பஞ்சநாதன் 
அவர்களுக்கும் , அச்சாக்கத்தை ஆர்வமுடன் புரிந்த நூலக அச்சக ஊழியர் 
சகோதர்களுக்கும் , நூற்பதிப்பின்போது துணைநின்ற ஏனையோருக்கும் 
பதிப்பாசிரியரின் மனமார்ந்த நன்றி இங்குப் பதிவாகின்றது எழுத்தாலும் . 


நிறைபோற்றிக் குறைபொறுத்து இப்பதிப்பைத் தமிழுலகம் பயன்கொள்ள 
அன்புடன் வேண்டுகிறேன். 


தஞ்சாவூர், 
25.02.2002 . 


4. மணிகண்டன் , 
பதிப்பாசிரியர். 


துணை நூற்பட்டியல் 


அனைத்துலகத் தமிழ் ஓலைச்சுவடிகள் அட்டவணை , 

தமிழ் பல்கலைக்கழம் ,தஞ்சாவூர், 1989. 
தொகுதி 1 முதல் 5 வரை. 


இலக்கண வரலாறு , இரா. இளங்குமரன் , 

மணிவாசகர் , பதிப்பகம் , சென்னை , முதற்பதிப்பு 1990 . 


இலக்கண வரலாறு - பாட்டியல் நூல்கள் , 

மருதூர் அரங்கராசன் , பாலமுருகன் பதிப்பகம் , 
மருதூர், முதற்பதிப்பு : 1983 . 


இலக்கண விளக்கம் - செய்யுளியல் , 

வைத்தியநாத தேசிகர் இயற்றியது , தி.வே. கோபாலையர் பதிப்பு , 
சரசுவதி மகால் நூலகம் , தஞ்சாவூர் 1974 . 


இலக்கண விளக்கம் - பாட்டியல் , 

வைத்தியநாத தேசிகர் , இயற்றியது , 

தி.வே. கோபாலையர் பதிப்பு , சரசுவதி மகால் நூலகம் , தஞ்சாவூர் , 1974 . 
சிதம்பரப் பாட்டியல் (உரையுடன் ) , மு . இராகவையங்காரால் 

பரிசோதிக்கப் பெற்றது . செந்தமிழ்ப் பிரசுரம் - 21. மதுரைத் தமிழ்ச் 
சங்க முத்திரா சாலைப் பதிப்பு , 1911 . 


சிதம்பரப் பாட்டியல் ( உரையுடன் ) , கி . இராமானுசையங்காரால் பரிசோதிக்கப் 

பெற்றது , செந்தமிழப் பிரசுரம் - 21 , மதுரைத் தமிழ்ச் சங்க முத்திரா 
சாலை , மதுரை, 1932 - இரண்டாம் பதிப்பு. 


தமிழ் இலக்கிய வரலாறு - பதினாறாம் நூற்றாண்டு , இரண்டாம் பாகம் , 

மு . அருணாசலம் , காந்தி வித்தியாலயம் , திருச்சிற்றம்பலம் , 1975 . 


தமிழில் யாப்பிலக்கண வளர்ச்சி , முனைவர் ய . மணிகண்டன், 

விழிகள் பதிப்பகம் , சென்னை, 2001 . 
சித- d 


xxiil 


தொன்னூல் விளக்கம் மூலமும் உரையும் , வீரமாமுனிவர் இயற்றியது , 

கனம் ஜி . மெக்கென்ஜி . காபன் அய்யர் அவர்களால் 
பதிப்பிக்கப்பட்டது . 1891. இரண்டாம் பதிப்பு . 


பாட்டியல்கள் ( ஓர் அறிமுகம் ) , டாக்டர் அரங்க . நலங்கிள்ளி , 

வாணிதாசன் பதிப்பகம் , புதுவை , முதற்பதிப்பு : 1986 . 


பாட்டியற் கொத்து மூலமும் உரையும் , வித்துவான் ஆரணி மேடிகை 

சென்கேசவுலு நாயுடவர்களால் சோதிக்கப்பட்டு , சென்னை 
கோமளேசுவரன் பேட்டை சச்சிதாநந்த அச்சியந்திர சாலையிற் 
பதிப்பிக்கப்பட்டது , 1908 . 


புதிய நோக்கில் தமிழ்யாப்பு , டாக்டர் பொற்கோ , 

புலமை வெளியீடு , சென்னை, 1995 . 


உள்ளுறை 


பக்கம் 


வெளியீட்டாளர் முகவுரை 


3 , 4 


ஆராய்ச்சிப் பதிப்புரை 


i - XX 


சிதம்பரப் பாட்டியல் - நூல் 


| - / 16 


காப்பு , பாயிரம் 


| 


1. 


2 . 


3 . 
4 . 


உறுப்பியல் 
செய்யுளியல் 
ஒழிபியல் 
பொருத்தலியல் 
மரபியல் 


2-24 
25-64 
65 - 96 
97- 105 
106 - // 6 


5 . 


. 


நூற்பா முதற்குறிப்பு அகர நிரல் 
மேற்கோள் நூற்பாக்களின் முதற்குறிப்பு அகரநிரல் 
இலக்கிய மேற்கோட் பாடல்கள் - முதற்குறிப்பு அகரநிரல் 
நூற்பாவில் இடம்பெற்றுள்ள இலக்கணக் கலைச்சொல் அகரநிரல் 


. 


சரசுவதி மகால் நூலகத் தமிழ் வெளியீடுகள் 


2 . 


4 . 


ரூ . பை 
75 -00 
45-00 
40:00 
153 - 0 
23 - 00 
90 - (0 
150 - 00 
135 - 00 

10-00 
110 - 00 


இலக்கியம் 
1 . அரிச்சந்திர அம்மானை 

ஆற்றுப்படைத்தொகுதி 
3 . மார்க்கண்டேயன் அம்மானை 

பிரபோத சந்திரோதயம் 

சிவயோகநாயகி பிள்ளைத்தமிழ் 
6. 

பாரத அம்மானை 
7. கணக்கதிகாரம் 
8. பதார்த்த சாரம் 
9 . அரிச்சந்திர நாடகம் 
10. ஸ்ரீதத்துவநிதி பாகம் 2 
இலக்கணம் 
11 . இலக்கண விளக்கம் 

( பொருளதிகாரம் ) 
அகத்திணையியல் முற்பகுதி 
12 . 

பிற்பகுதி 
13 . 

அணியியல் 
14. செய்யுளியல் 
15. இலக்கணக்கொத்து 
16 . பிரயோக விவேகம் 
17. ஆசிரியநிகண்டு பாகம் 1 
18 . தொல்காப்பியம் ( எழுத்ததிகாரம் ) 
19 . தொல்காப்பியம் ( சொல்லதிகாரம் ) ... 
20 . தொல்காப்பியம் ஆத்ரேயர் உரை 

சூடாமணி நிகண்டு 


67 - 0 
68 - 00 
83 - 00 
58 - 00 
65-00 
86 - 00 
110 - 0 

55 - 00 
100) - ( X ) 

40 - 00 
150 - 00 


21 . 


சமயநூல்கள் 
22 . சிவஞானதீபம் 
23 . சித்தாந்த நிச்சயம் 


30-00 
22 - 00 


15-0 


இசைநூல்கள் 
24 . சீதாகல்யாணமு 
25. ஐந்து தமிழிசை நாட்டிய 

நாடகங்கள் 
26 . 

வீணை 


50 - 07 
28 - 00 


வைத்திய நூல்கள் 
27 . சித்தமருத்துவச் சுடர் 


.. 


200-00 


சிதம்பரப் பாட்டியல் 


மூலமும் உரையும் 


காப்பு 


நினைத்தவர்க்கும் அன்றி நினைக்குமவர் தம்மை 
நினைப்பவர்க்கும் முத்தி நிரம்பும் - அனைத்துமாம் 
ஆரணத்து முன்னவனும் அம்பிகையும் பெற்றமத 
வாரணத்தின் பாத மலர் . 


பாயிரம் 


பாடலாம் செந்தமிழைப் பாடி அரனருளைக் 
கூடலாம் இன்பதலம் கொள்ளலாம் -- பேடனாய் 
நாட்டியசீர்ப் பாவினங்கள் நாடும் சிதம்பரப் 
பாட்டியலைக் கற்றார் பயன் . 


பாடு முறைமைக்கும் பன்னு தமிழ்தெளிந்து 
சூடும் பனுவற்குச் சொற்பொருள்கள் - நாடுதற்கும் 
எண்ணிலராய் நின்றாரும் இந்நூல் வினவினரேல் 
கண்ணிலான் காட்சியது காண் . 


பூமன்னு பொழில்வெண்ணை மெய்கண்டான் கச்சிப் 

புகழ்புனைதத் துவஞான ப்ரகாசமாய் வந்து 
பாமன்ன உரையென்ன அவனருளால் அவன்றன் 

பதம்பரவிச் சிதம்பரப்பாட் டியல்எனப்பேர் வகுத்தான் 
மாமன்னு சிதம்பரபு ராண முத ஊலும் 

மதுரையுலா வும்பகர்ந்தோன் மருவுகுல மைந்தன் 
தேமன்னு புராணகலை பலதெரிபு ராணத் 

திருமலைநா யகன் அருளின் தேசுபூண் டோனே . 


சிதம்பரப் பாட்டியலைச் செய்தான் தமிழாற் 
சிதம்பர புராண முதற் செய்து - விதம்பெறுசீர் 
சேர்ந்த புராணத் திருமலைநா தன் தவத்தாற் 
சார்ந்தபரஞ் சோதி என்பான் தான் . 

-Ces 


நூல் 


1. உறுப்பியல் 


1 


பூமேவு திசை முகனும் செங்கணெடு மாலும் 

புத்தேளிர் கணங்களுமா தவத்தோரும் போற்றத் 
தேமேவு குழலுமையாள் கண்டுவப்ப மன்றில் 

திரு நடஞ்செய் பேரொளியைச் சிந்தைதனில் வைத்துக் 
காமேவு கிளியென்னக் கொழுஞ்செழுந்தே னென்னக் 

கடலமுத மென்னமிளிர் கனித்துவர்வாய் மாதே 
பாமேவு தமிழ்ப்பொதியக் குறுமுனிவன் கூறும் 

பாட்டியலைச் சுருக்கமதாய்ப் பகர்ந்திடுவன் யானே . 


உரை: பூமேவு ..... பகர்ந்திடுவன்யான் 


என்றது தற்சிறப்பு : 


“ வணக்கம் அதிகாரம் என்றிரண்டும் சொல்லச் 
சிறப்பென்னும் பாயிர மாம் " , 


என்றாராகலின் . 


( 1 ) 


2 


யாப்பின் உறுப்புகள் , எழுத்து அசை ஆகியன 
யாப்புவிதி எழுத்து அசைசீர் பந்தம் அடி தொடைபா 

இனம் இவையிற் குறில் நெடில் ஒற்று உயிர்மெய்உயிர் ஆய்தம் 
கோப்புடைக்குற் றுகரம் குற் றிகரம் ஐஔ காரக் 

குறுக்கமே வல்லினமெல் லினமொடுஇடை யினமே 
நீப்பரிய உயிரள புஒற் றளபு அசையின் எழுத்தாம் 

நெடில்குறில்கள் தனித்தும் ஒற்றை அடுத்தும்வரின் நேராம் 
சாய்ப்பரிய குறிலிணைகள் குறில் நெடில்கள் தனித்தும் 

தமதுடன்ஒற் றடுத்தும் வரின் நிரை அசையும் ஆமே . 


உரை: யாப்புவிதி ......... எழுத்தாம் என்றது . யாப்பினது 
எழுத்து முதல் எட்டாம் என்றவாறு . 


விதி 


உயாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் கற்பா ( ப . 11 ) 


3 


அவற்றுள் ; எழுத்தாவன : குறிலெனவும் நெடிலெனவும் மெய்யென 
வும் உயிர்மெய்யெனவும் உயிரெனவும் ஆய்தமென வும் குற்றியலுகரமெனவும் 
குற்றியலிகரமெனவும் ஐகாரக்குறுக்கமெனவும் ஔகாரக் குறுக்கமெனவும் 
வல்லினமெனவும் மெல்லினமெனவும் இடையினமெனவும் உயிரளபெடை . 
பெனவும் ஒற்றளபெடையெனவும் வரும். 


இவற்றுள் , குறிலாவன : அ இ உ.- எ ஒ என ஐந்தாம் ; நெடிலாவன : -- 

ஏ ஐ ஓ ஒள என ஏழாம் ; 


மெய்யாவன: க் ங் ச் ஞ் ட் ண் த் ந்ம்ய்ர் ல் வ் ழ் ள் 
எனப் பதினெட்டாம் . 


உயிர்மெய்யாவன: இவற்றின் மேல் உயிர் ஏறியவை ; க கா கி கீ 
கு கூ கெ கே கை கொ கோ கௌ என வரும் . இப்படியே 

பதினெட் 
டொற்றின் மேலும் பன்னீருயிரும் ஏற . இரு நூற்றொருபத்தாறெழுத்தாம் . 


ஆ இ ஈ 


2 


ஊ எ 


எ ஐ ஒ ஓ ஔ 


எனப் 


உயிராவன : 
பன்னிரண்டாம் . 


ஆய்தமாவன : - எஃகு கஃசு கஃடு கஃது கஃபு கஃறு என வரும். 


என 


குற்றியலுகரமாவன: நாகு காசு காடு காது காபு காறு என நெடிற் 
கீழும் , நாக்கு காச்சு காட்டு காத்து காப்பு காற்று நெடிலொற்றின் 
கீழும் , வரகு முரசு முருடு மருது துரபு கவறு எனக் குறிலிணைக் கீழும் , 
அரக்கு பொரிச்சு தெருட்டு குருத்து பொருப்பு சிரற்று எனக் குறிலிணை 
யொற்றின் கிழும் , அசோகு 

மலாடு கொடாது புதாபு விராறு எனக் 
குறினெடிற் கீழும் , தமாக்கு தடாச்சு பனாட்டு கெடாத்து புதாப்பு விராற்று 
எனக் குறி னெடிலொற்றின் கீழும், கக்கு கச்சு கட்டு கத்து கப்பு கற்று எனக் 
தற்றொற்றின் கீழும் குற்றியலுகரம் வந்தவாறு கண்டுகொள்க . 


பலாசு 


இனி , குற்றியலிகரம் வருமாறு: நாகியாது காசியாது காடியாது காதி 
யாது காபியாது காறியாது எனவும் பிறவு மேற்கூறியவாறும் , கேண்மியா 
சென் மியா எனவும் வரும் . பிறவும் வருவன இவ்வாறொட்டிக்கொள்க . 


இனி , ஐகாரக்குறுக்கமாவன : - ஐப்பசி மைப்புறம் ; மடையன் உடை. 
வாள் ; குவளை தவளை தினை பனை என மூவிடத்தும் முறையே குறுகி 
வந்தன . 


மௌ கௌவை 


இனி , ஔகாரக் குறுக்கமாவன : - மௌனம் 
முதற்கட்கு றுகினவாறு . 


கு 


வல்லினமாவன : க ச ட த ப ற . 

மெல்லினமாவன: 
ந ம ன . இடையினமாவன : 

ல வ ழ ள . 


இனி , உயிரளபெடையாவன: வா அகை ஈஇகை 

ஊஉகம் ஏஎரி 
தை இயல் ஓஒதை ஒனஉவியம் என முதனிலையளபெடை 

வந்தவாறு . 
பதாஅகை செலீ இயர் உலூ உகம் 

பரேஎரி 

வளைஇய விரோதம் 
மனெள உகம் என இடைநிலையளபெடை வந்தவாறு . 

குராஅ 
குமூஉ எனேஎ 

விளை இ அரோஓ அநௌஉ . என இறுதிநிலையன பெடை 
வந்தவாறு . 


ஒற்றளபெடை வருமாறு : 

மங்ங்கலம் மஞ்ஞ்சு மண்ண்ணு பந்ந்து 
அம்ம்பு மின்ன்னு தெவ்வ்வர் வெய்ய்யர் செல்ல்க 

கொள்ள்கை எஃஃகு 
எனக் குறிற்கீழும் , அரங்ங்கம் முரஞ்சு மூரண்ண்டு பருந்ந்து அரும்ம்பு 
முரன்ன்று குரவ்வ்வை அரய்ய்யர் குரல்ல்கள் திரள்ள்கள் வரஃஃகு எனக் 
குறிலிணைக்கீழும் , அளபெடை வந்தவாறு . பொன்ன் “ மடங்ங் ( கலந்த ) 
என இறுதி நிலையளபெடை வந்தவாறு . 


இவற்றுக்குப் பிற சூத்திரம் : 


யாப்பும் , 
பாட்டுந் தூக்குந் தொடர்புஞ் செய்யுளை 
நோக்கிற் றென்பர் நுணங்கி யோரே " , 


" யாப்பெனப் படுவ தியாதென வினவின் 
தூக்கும் தொடையும் அடியுமிம் மூன்றும் 
நோக்கிற் றென்ப நுணங்கி யோரே 


. 


--நற்றத்தனார் , யா . வி ப . 16 


. 


தூக்கும் பாட்டும் பாவும் ஒன்றென 
நோக்கிற் றென்ப நுணங்கி யோரே " 


--பல்காயனார் , யா . வி , ப . 17 


" யாப்பும் 
பாட்டும் தூக்கும் தொடர்பும் செய்யுளை 
தோக்கிற் றென்ப நுணங்கி யோரே " 


-பா . கா . 1 உரைமேற்கோள் 


5 


14 


எழுதப் படுதலின் எழுத்தே அவ்வெழுத்து 
அசைத்திசை கோடலின் அசையே அசை இயைந்து 
சீர்கொள நிற்றலில் சீரே சீரிரண்டு 
தட்டு நிற்றலில் தளையே அத்தளை 
அடுத்து நடத்தலின் அடியே அடியிரண்டு 
தொடுத்துமுத லாயிற் றொடையே அத்தொடை 
பாவி நடத்தலிற் பாவே பாவொத்து 
இனமாய் நடத்தல் இனமெனப் படுமே ” 1 


“ பந்தந் தளையின் பாற்பெய ராகும் 2 


உ எ ஒக்குறில் ஐந்தே ” 3 


ஊ ஏ ஐ ஓ ஔ நெடில் ” 4 


ககர முதல னகர இறுவாய்ப் 
பதினெண் எழுத்தும் மெய்யென மொழிப ” 5 


“ மெய்உடம்பு உறுப்புஒற்று இவைதாம் ஒருபொருள் 
செய்யும் என்று செப்பினர் புலவர் 


* 6 


“ உயிர்ஈ ராறே மெய்ம்மூ வாறே 
அம்மூ வாறும் உயிரொ டுயிர்ப்ப 
இருநூற் றொருபத் தாறுயிர் மெய்யே . ” 7 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் நூ . 1 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் கா , 1 


2 ? 


3 நன்னூல் நூ 64 . 
4 நன்னூல் நூ . 65 , 
5 தொல்காப்பியம் நூன் மரபு நூ . 9 
பாடவேறுபாடு : னகார இறுவாய்ப் 
பதினெண் எழுத்தும் மெய்யென மொழிப " 

--தொல் . இளம்பூரணர் உரைப்பாடம் 
6 யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் கா . 4 
7 பல்காயம் , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் நூ , 2 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் கா . 4 
சித -2 


6 


அகர முதல ஔகார இறுவாய்ப் 
பன்னிரண் டெழுத்தும் உயிரென மொழிப ” 1 


44 


குறியதன் முன்னர் ஆய்தப் புள்ளி 
உயிரொடு புணர்ந்தவல் லாறன் மிசைத்தே . 


- 2 


அஃகேனம் ஆய்தம் தனி நிலை புள்ளி 
ஒற்றிப் பால ஐந்தும் இதற்கே . ” 3 


44 


நெடிலே குறிலிணை குறினெடில் என்றிவை 
ஒற்றொடு வருதலொடு குற்றொற்று இறுதியென்று 
ஏழ்குற் றுகரக் கிடனென மொழிப ” 4 


எழுவகை இடத்துங் குற்றிய லுகரம் 
வழுவின்றி வரூஉம் வல்லாறு ஊர்ந்தே . ” 5 


“ வல்லெழுத் தாறோ டெழுவகை யிடத்தும் 
உகரம் அரையாம் யகரமோ டியையின் 
இகரமுங் குறுகும் என்மனார் புலவர் . 


- 

6 


4 


இசைகெடின் மொழிமுத லிடைகடை நிலைநெடில் 
அளபெழு மவற்றவற் றினக்குறில் குறியே . 


07 


. 


| தொல்காப்பியம் நூன்மரபு நூ . 8 . 
பாடவேறுபாடு : ஒளகார இறுவாய்ப் 
பன்னீ ரெழுத்தும் உயிரென மொழிப 

- தொல் . இளம்பூரணர் உரைப்பாடம் 
2 தொல்காப்பியம் , மொழிமரபு நூ . 5 . 
3 யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் கா . 4 
4 யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் கா , 4 
5 யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் கா . 4 
6 அவி நயனார் நூற்பா , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் நூ . 2 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் கா . 4 
7 நன்னூல் நூ . 91 . 


7 


of 


ஐஔ வென்னு மாயீ ரெழுத்திற்கு 
இகர வுகரம் இசைநிறை யாகும் ” 1 


ஙஞண நான வயலள வாய்தம் 
அளபாங் குறிலிணை குறிற்கீ ழிடைகடை 
மிகலே யவற்றின் குறியாம் வேறே 


1 2 


மாத்திரை வகையால் தளைதம 3 கெடாநிலை 
யாப்பழி யாமையென் றளபெடை வேண்டும் . ” 4 


“ கண்ணிமை கைந்நொடி யளவே மாத்திரை 
நுண்ணிதி னுணர்ந்தோர் கண்ட வாறே . ” 5 5 


உன்னல் காலே யூன்ற வரையே 
முறுக்கல் முக்கால் விடுத்த லொன்றே ” 7 


1 


மூன்றுயி ரளபிரண் டாநெடி லொன்றே 
குறிலோ டையௌக் குறுக்க மொற்றள 
பரையொற் றிஉக் குறுக்க மாய்தங் 
கால்குறண் மஃகா னாய்த மாத்திரை ” 8 
பிறவுமன்ன . 


என வரும் , 


1 


தொல்காப்பியம் மொழிமரபு நூ . 9 , 
2 நன்னூல் நூ . 92. 
3 பாடவேறுபாடு : தளைதபக் 
4 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் நூ . 3 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் கா , 4 
5 பாடவேறுபாடு : கண்ணிமை நொடியென அவ்வே மாத்திரை 
நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்ட வாறே . 

--தொல், இளம் , உரைப்பாடம் , 
6 தொல்காப்பியம் நூன் மரபு நூ . 7 . 
7 யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் கா . 4 


8 நன்னூல் நூ . 99 . 


8 


நெடில்குறில்கள் தனித்தும் ஒற்றை படுத்தும்வரின் நேராம் 
சாய்ப்பரிய குறிலி ணைகள் குறில் நெடில்கள் தனித்துந் 

தமதுடன் ஒற் றடுத்தும்வரின் நிரையசையும் ஆமே ” 


என்றது நெட்டெழுத்துத் தனியே வரினும் , குற்றெழுத்துத் தனியே 
வரினும் , நெட்டெழுத்து ஒற்றடுத்து வரினும் குற்றெழுத்து ஒற்றடுத்து 
வரினும் நேரசையாம் ; குறில் இணைந்துவரினும் குறிளெடில் இணைந்து 
வரினும் , குறிலிணை ஒற்றடுத்துவரினும் தறினெடில் ஒற்றடுத்துவரினும் 
நிரையசையாம் என்றவாறு . 


ஆ - என நெட்டெழுத்துத் தனியே வந்த நேரசை . N- எனக் 
குற்றெழுத்துத் தனியே வந்த நேரசை . செல் - எனக் குற்றெழுதது 
ஒற்றடுத்து வந்த நேரசை . போர் - என நெட்டெழுத்து ஒற்றடுத்து வந்த 
நேரசை . சின- எனக் குறில் 

இரண்டிணைந்து வந்த நிரையசை . 
தை - எனக் குறினெடில் இணைந்து வந்த நிரையசை . எழில் - எனக் 
குறிலிணை ஒற்றடுத்து வந்த நிரையசை . சுலாம் - எனக் குறினெடில் 
ஒற்றடுத்து வ நிரையசை. 


வந்த 


இவற்றுக்குஉதாரணம்: -- 


.. 


செல்வப்போர்க் கதக்கண்ணன் செயிர்த்தெறிந்த சினவாழி 
முல்லைத்தார் மறமன்னர் முடித்தலையை முருக்கிப்போய் 
எல்லைநீர் வியன்கொண்மூ இடைநுழையு மதியம்போன் 
மல்லலோங் கெழில்யானை மருமம்பாய்ந் தொளித்ததே . 


எனவரும் . இதில் நேர் நிரை கண்டுகொள்க . 


அசையும் " என்ற உம்மையால் , நேர்பசை நிரை பசை என்னும் 
இரண்டுங்கூட்டி அசை நான்கென்பாருமுளர் . 

( 2 ) 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் நூ . 15 , 20, 32, 78 , 88 


பாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் கா , 11 , 15 , 21 , 22 


சீர் , சீர் வாய்பாடுகள் , தளை 


3 


நிரல் இயற்சீர் நேர்நேர்தே மா நிரைநேர் புளிமா 

நிரை நிரையே கருவிளமே நேர் நிரைகூ விளம்பின் 
வருநேர்காய் வெள்ளைநிரை வரில்கனிவஞ் சிச்சீர் 

மற்றுநேர் நிரைவரில் தண் ணிழல் நேர்நேர் தண்பூப் 
பரவு நிரை நேர்நறும்பூ நிரை நிரைவந் தக்கால் 

பகருநறு நிழல் ஆம்ஈ ரெட்டு இவை நா லசைச் சீர் 
விரவுவஞ்சி நாள் மலர்ஓ ரசைச்சீர்ஈ ரசைச்சீர் 

மேவியபோல் தளை தமக்கு விளங்கிமரு விடுமே . 


11 


நிரல் இயற்சீர் ... நேர் நிரை கூவிளம் என்றது , இந்த ஈரசைச்சர் 
நான்கும் ஆசிரியச்சீர் என்றவாறு . நேர்நேர் நிரைநேர் நிரை நிரை நேர் நிரை 
எனவும் , தேமா புளிமா கருவிளம் கூவிளம் எனவும் வரும் . 


1 


" பின் வரும் நேர் காய் வெள்ளை என்றது . அவை நிரலே நிற்க , 
பின்னே வரும் நேர் , நேர்நேர்நேர் : தேமாங்காய் : பிறவுமன்ன ; இவை நாலும் 
வெண்சீர் என்றவாறு. 


நிரை வரில் கனி வஞ்சிச்சீர் ” என்றது , இப்படியே பின்னே நிரை 
நாலும் வந்தால் நேர்நேர் நிரை : தேமாங்கனி ; பிறவுமன்ன ; இவை நாலும் 
வஞ்சிச்சீர் எ 

றவாறு . 


என்றது , 


அவ்வாறு 


" மற்றும் நேர் நிரைவரில் ...பகருநறு நிழல் " 
பின்னே நேர்நிரைவந்தால் நேர்நேர்நேர் நிரை : தேமாந்தண்ணிழல் : பிறவு 
மன்ன . அப்படிப் பின்னே நேர்நேர் வந்தால் நேர்நேர்நேர்நேர் : தேமாந்தண்பூ : 
பிறவுமன்ன . பின்னே நிரைநேர் வந்தால் நேர்நேர் நிரைநேர் : தேமாநறும்பூ : 
பிறவுமன்ன . பின் தான் நிரை நிரை வந்தால் நேர்நேர் நிரை நிரை : 
தேமாநறுநிழல் : பிறவுமன்ன . இவை பதினாறு பெதுச்ச்சீரும் வஞ்சி . 


என்றது . 


" நாள்மலர் ஓரசைச்சீர் 

நாள் எனவும் மலர் எனவும் 
வருமிவையிரண்டும் ஓரசைச்சீர் என்றவாறு . ஆகச் சீர் முப்பது . இந்த 
ஓரசைச்சீருக்குத் தளை ஆசிரியச் சீருக்குரைத்த தளையெனக் கொள்க . 

சித -3 


10 


நிரல் " என்பதனையும் பின் என்பதனையும் எல்லாவற்றிற்கும் 
தீபமாக ஒட்டிக்கொள்க. 


4 


இயற்சீ ராசிரி யச்சீ ரகவற் 
சீரென மொழிப சிறந்திசி னோரே . ” * 


வாய்பாடு : 


நேர்நேர் - தேமா 

நிரை நிரை - கருவிளம் 
நிரைநேர் -புளிமா 

நேர் நிரை - கூவிளம் 

இவை ஆசிரியச்சிர் , 
நேர்நேர்நேர் - தேமாங்காய் 
நிரைநேர்நேர் - புளிமாங்காய் 
நிரை நிரைநேர் ---கருவிளங்காய் 
நேர் நிரைநேர் - கூவிளங்காய் 

இவை வெண்சீர் . 
நேர்நேர் நிரை -- தேமாங்கனி 
நிரைநேர் நிரை - புளிமாங்கனி 
நிரை நிரை நிரை - கருவிளங்கனி 
நேர் நிரை நிரை - கூவிளங்கனி 

இவை வஞ்சிச்சீர் . 


நேர்நேர்நேர்நிரை - தேமாந்தண்ணிழல் 
நிரைநேர்நேர் நிரை - புளிமாந்தண்ணிழல் 
நிரைநிரைநேர்நிரை - கருவிளந்தண்ணிழல் 
நேர் நிரைநேர் நிரை - கூவிளந்தண்ணிழல் 


எனவும் ; 


நேர்நேர் நேர்நேர் - தேமாந்தண்பூ 
நிரைநேர்நேர்நேர் - புளிமாந்தண்பூ 
நிரை நிரைநேர் நேர் - கருவிளந்தண்பூ 
நேர் நிரைநேர்நேர் - கூவிளந்தண்பூ 


எனவும்; 


நேர்நேர் நிரைநேர் - தேமாநறும்பூ 
நிரைநேர் நிரைநேர் - புளிமாநறும்பூ 
நிரைநிரைநிரைநேர் - கருவிள நறுமபூ 
நேர் நிரை நிரைநேர் - கூவிள நறும்பூ 


எனவும்; 


? 


நேர்நேர் நிரை நிரை - தேமாநறுநிழல் 
நிரைநேர் நிரை நிரை - புளிமாநறுநிழல் 
நரை நிரை நிரைநிரை - கருவிளநறுநிழல் 
நேர் நிரை நிரை நிரை -கூவிளநறுநிழல் 

எனவும் வரும்; இவை பொதுச்சீர் . 
நாள் மலர் என்பன ஓரசைச்சீர் , 


இவற்றிற்கு உதாரணம் : 


“ குன்றக் குறவன் காதன் மடமகள் 
வரையர மகளிர் புரையுஞ் சாயலள் 
ஐயன் அரும்பிய முலையன் 
செய்ய வாயினள் மார்பினள் சுணங்கே . ” 1 


இவ்வாசிரியப்பாவினுள் 
கொள்க . 


நான் காசிரியவுரிச்சீரும் வந்தவாறு 


கண்டு 


பொன்னார மார்பிற் புனைகழற்காற் கிள்ளிபேர் 
உன்னேனென் றாழுலக்கை பற்றினேற் - கென்னோ 
மனனொடு வாயெல்லா மல்குநீர்க் கோழிப் 
புனனாடன் பேரே வரும் 


இவ்வெண்பாவி 
கொள்க , 


னுள் 


வெண்பாவுரிச்சீர் நான்கும் வந்தவாறு கண்டு 


சுறமறிவன துறையெல்லாம் 
இறவீன்பன வில்லெல்லாம் 
மீன்றிரிவன கிடங்கெல்லாம் 
தேன் றாழ்வன பொழிலெல்லாம் 
எனவாங்கு 


1 ஐங்குறுநூறு 255 , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 11 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 9 


2 முத்தொள்ளாயிரம் 104 , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 12 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா , 9 


12 


தண்பணை தழீஇய விருக்கை 

மண்கெழு நெடுமதின் மன்ன னூரே. " 1 
இவ்வஞ்சிப்பாவினுள் வஞ்சியுரிச்சீர் நான்கும் வந்தவாறு கண்டுகொள்க . 


அங்கண்வானத் தமரரசரும் 
வெங்களியானை வேல்வேந்தரும் 
வடிவார்கூந்தல் மங்கையரும் 
கடிமலரேந்திக் சுதழ்ந்திறைஞ்சச் 
சிங்கஞ்சுமந்த மணியணைமிசைக் 
கொங்கவிரசோகின் குளிர் நிழற்கீழ்ச் 
செழுநீர்ப்பவளத் திரன் காம்பின் 
முழுமதிபுரையு முக்குடை நீழல் 
வெங்கண்வினைப்பகை விளிவெய்தர் 
பொன்புனைநெடுமதில் புடைவளைப்ப 
லனந்தசதுட்டய மவையெய்த 
நனந்தலையுலகுட னவைநீங்க 
மந்தமாருத மருங்கசைப்ப 
அந்தரதுந்துபி நின்றியம்ப 
இலங்குசாமரை யெழுந்தலமர 
நலங்கிளர்பூமழை நனிசொரிதர 
இனிதிருந்து ) 
அருணெறி நடத்திய வாதி தன் 
திருவடி பரவுதும் சித்திபெறற் பொருட்டே " 1 


இக்குறளடி வஞ்சிப்பாவினுள் பொதுச்சீர் பதினாறும் அடிதோறும் 
வந்தவாறு கண்டுகொள்க . 


. 


நன்றறி வாரிற் கயவர் திருவுடையர் 

நெஞ்சத் தவல மிலர் " : 
இவ் வெண்பாவினுள் 

நிரையசைச் 
கண்டுகொள்க. 


.. 


இலர் " 


என 


சீராயினவாறு 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 12 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 22 
2 திருப்பாமாலை , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 15 , 95 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 9 
1 திருக்குறள் 1072 , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள், நூ . 14 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா , 9 


13 


“ பாலொடு தேன்கலந் தற்றே பணிமொழி 

வாலெயி றூறிய நீர் ” 1 
இவ்வெண்பாவினுள் நீர் என நேரசைச் சீராயினவாறு கண்டுகொள்க . 
பரிறவுமன்ன . இனி , ஓரசைச்சிருக்குத் தளை வருமாறு: 


" உரிமை யின்க ணின்மையால் 


அரிமதர் மழைக் கண்ணாள் 
செருமதி செய் தீமையாள் 
பெருமை கொன்ற வென்பவே ” 2 


. 


இம்முச்சீரடி வஞ்சி விருததத்துள் மழை செய் என்னும் அசைச் 
சீர்கள் இயற்சிரே போலக்கொண்டு , வருஞ்சீர் முதலசையோடொன்றாமலும 
ஒன்றியும் வந்தமையால் , முறையே இயற்சீர் வெண்டளையும் ஆசிரியத்தளையு 
டமாயின . 

( 3 ) 


தளை வகைகள் 


4 


மருவுவிளம் முன்னர் நிரை நிரையொன்றா சிரியம் 

மா முன் நேர் வரின் நேரொன் றாசிரியத் தளையாம் 
விரவியகாய் முன்னர்நேர் வெண் சீர்வெண் டளையாம் 

மீட்டும்காய் முன்னர் நிரை கலித்தளையாம் மின்னே 
கருதுகனி முன்னர் நேர் ஒன்றாத வஞ்சி 

கனிமுன் நிரை ஒன் றியவஞ் சித்தளையாம் மாமுன் 
நிரையும்விளம் மூன்நேரும் இயற்சீர்வெண் டளையாம் 

நிழல்கனியாம் பூக்காயாம் நிகழ்பொதுச் சீர்த் தளைக்கே . 


என்பது சூத்திரம் . விளமென நிற்ப நிரையென வருவது நிரை 
யொன்றாசிரியத்தளை ; மாவென நிற்ப நேரென வருவது நேரொன்றாசிரியத் 


1 திருக்குறள் 1121 , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் . நூ . 14 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 9 


2 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 15 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 11 
சித -4 


14 


தளை ; காயென நிற்ப நேரென வருவது வெண்சீர்வெண்டளை ; காயென நிற்ப 
நிரையென வருவது கலித்தளை ; கனியென நிற்ப நேரென வருவது ஒன்றாத 
வஞ்சித்தளை ; கனியென நிற்ப நிரையென வருவது ஒன்றிய வஞ்சித்தளை ; 
மாவென நிற்ப நிரையென 

வருவதும் 

விளமென நிற்ப நேரென 
வருவதும் இயற்சீர் வெண்டளை ; தண்ணிழற்சீருக்கும் நறுநிழற்சீருக்கும் 
கனிச்சீருக்குரைத்தாங்குத் தளைகொள்க ; தண்பூச்சீருக்கும் நறும் பூச்சிருக்கும் 
காய்ச்சீருக்கு உரைத்த தளையே கொள்க . 


இவற்றுக்கு உதாரணம் : 


* திருமழை தலைஇய விருணிற விசும்பின் 
விண்ணதி ரிமிழிசை கடுப்பப் 
பண்ணமைத் தவர்தேர் சென்ற வாறே 


" I 


இது நிரையொன்றாசிரியத்தளையும் நேரொன்றாசிரியத்தளையும் வந்த 
செய்யுள் . 


" பொன்னார மார்பின் " 


இயற்சீர் வெண்டளையும் வந்த 


வெண்சீர் வெண்டளையும் 
செய்யுள் . 


செல்வப்போர்க் கதக்கண்ணன் 


- இது கலித்தளையான் வந்த செய்யுள் . 


" சுறமறிவன துறையெல்லாம் " 
- இஃது ஒன்றிய வஞ்சித்தளையும் ஒன்றாத வஞ்சித்தளையும் வந்த 
செய்யுள் . 


நாலசைப் பொதுச்சீருக்குத் தளை முன்னர்க் காட்டிய 
வானத்து என்னும் வஞ்சிப்பாவினுட் கண்டுகொள்க . 


அங்கண் 


( 4 ) 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 19 


யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 11 


15 


அடி , தொடை வகைகள் 
பாக்களின் அடிச்சிறுமை , பெருமைகள் 


5 


நிகழ் இருசீர் குறளடிமுச் சீர் சிந்து நாற்சீர் 

நேர் ஒடுஅள வடிஐஞ்சீர் நெடிலடிஆறு ஆதி 
திகழ்தருசீர் கழிநெடில்வெள் ளடி இரண்டு மூன்று ஆ 

சிரியம் வஞ்சி மூன்றுகலி நான்கு இழிபு பெருமை 
அகல்பொருள் மட்டு எழுத்து அசைசீர் அடிஅந்தம் ஆதி 

யாம் அந்தா தித்தொடையே அடிமுழுதும் ஒருசொல் 
புகல்வது இரட் டைத்தொடையாம் மோனைமுத லாகப் 

புகன்ற தொடை புகலாது புகல்வதுசெந் தொடையே . 


“ நிகழ் இருசீர் ...அகல்பொருள்மட்டு " 


- என்பதற்கு 


உதாரணம் 


வருமாறு : 


திரைத்த சாலிகை 
நிரைத்த போனிரந் 
திரைப்ப தேன்களே 
விரைக்கொண் மாலையாய் ” 1 


இஃது அடிதோறும் இருசீரா தலால் , குறளடியான் வந்த செய்யுள் , 


இருது வேற்றுமை யின்மையாற் 
சுருதி மேற்றுறக் கத்தினோ 
டரிது வேற்றுமை யாகவே 
கருது வேற்றடங் கையினாய் ” 2 


இஃது அடிதோறும் முச்சீரா தலால் , சிந்தடியான் வந்த செய்யுள் . 


1 


சூளாமணி -- 744 , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 24 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 13 


2 சூளாமணி -742 , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 24 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா , 13 


16 


" தேம்பழுத் தீனியநீர் மூன்றுத் தீம்பலா 
மேம்பழுத் தளிந்தன சுளையும் வேரியு 
மாம்பழக் கனிகளு மதுத்தண் மட்டமுந் 
தாம்பழுத் துளசில தவன மாடமே. " | 


இஃது அடிதோறும் நாற்சியாதலால் அளவடியான் வந்த செய்யுள் - 


" வென்றான் வினையின் றொகையாய விரிந்து தன்கண் 
ஒன்றாய்ப் பரந்த உணர்வின்னொழி யாது முற்றுஞ் 
சென்றான் திகழுஞ் சுடர்சூழொளி மூர்த்தி யாகி 
நின்றான் அடிக்கீழ்ப் பணிந்தார்வினை நீங்கி நின்றார் . " 2 


இஃது அடிதோறும் ஐஞ்சீராதலால் நெடிலடியான் வந்த செய்யுள் , 


இரைக்கு மஞ்சிறைப் பறவைக 

ளெனப்பெயர்ந் தினவண்டு புடைசூழ 
நுரைக்க ளென்னுமக் குழம்புக 

டிகழ்ந்தெழ நுடங்கிய விலயத்தால் 
திரைக்க ரங்களிற் செழுமலைச் 

சந்தனத் திரள்களைக் கரைமேல்வைக் 
தரைக்கு மற்றிது குணகடற் 

றிரையொடு பொருதல தவியாரே . " 3 


இஃது அறுசீர்க் கழிநெடிலடியான் வந்த செய்யுள் . 


1 சூளாமணி -49 , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 24 


யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 13 


2 சூளாமணி -1 , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 24 


யாப்பருங்கலக் காரிகைபுரை மேற்கோள் , கா . 13 


3 சூளாமணி -877 , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 25 


யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 18 


17 


" கணிகொண்ட லர்ந்த நறுவேங்கை யோடு 

கமழ்கின்ற காந்த ளிதழால் 
அணிகொண்ட லர்ந்த வனமாலை சூடி 

அகிலாவி குஞ்சி கமழ 
மணிகுண்ட லங்க ளிருபாலும் வந்து 

வரையாக மீது திவளத் 
துணிகொண்டி லங்கு சுடர்வேலி னோடு 

வருவானி தென்கொல் துணிவே . " ! 
இஃது எழுசீர்க் கழிநெடிலடியான் வந்த செய்யுள் . 


மூவடி வி னாலிரண்டு சூழ்சுடரும் நாண 

முழுதுலகு மூடி முளைவயிரம் நாறித் 
தூவடிவி னாலிலங்கு வெண்குடையின் நீழற் 

சுடரோயுன் ன போற்றிச் சொல்லுவதொன் றுண்டாற் 
சேவடிகள் தாமரையின் சேயிதழ்கள் தீண்டச் 

சிவந்தனவோ சேவடியின் செங்கதிர்கள் பாயப் 
பூவடிவு கொண்டனவோ பொங்கொளிகள் சூழ்ந்து 

புலன்கொளா வாலெமக்கெம் புண்ணியர்தங் கோவே . " 2 
இஃது எண்சீர்க் கழிநெடிலடியான் வந்த செய்யுள் . 


“ இடங்கை வெஞ்சிலை வலங்கை வாளியி னெதிர்ந்த தாரையை 

இலங்கு மாழியின் விலங்கியோள் 
முடங்கு வாலுளை மடங்கன் மீமிசை முனிந்து சென்றுடன் 

முரண்ட ராசனை முருக்கியோள் 
வடங்கொண் மென்முலை நுடங்கு நுண்ணிடை மடந்தை சுந்தரி 

வளங்கொள் பூண்முலை மகிழ்ந்தகோன் 
தடங்கொள் தாமரை யிடங்கொள் சேவடி தலைக்கு வைப்பவர் 

தமக்கு வெந்துயர் தவிர்க்குமே . " 3 
இஃது ஒன்பதின்சீர்க் கழிநெடிலடியான் வந்த செய்யுள் . 


1 


2 


சூளாமணி -1327 , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , v . 25 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 13 
சூளாமணி-1904 , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 25 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 13 
3 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 25 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 13, 29 
சித -5 


181 


“ கொங்கு தங்கு கோதை யோதி மாத ரோடு 

கூட நீடு மோடை நெற்றி 
வெங்கண் யானை வேந்தர் போந்து வேத கீத 

நாத வென்று நின்று தாழ 
அங்க பூர்வ மாதி யாய வாதி நூலி 

னீதி யோது மாதி யாய 
செங்கண் மாலை காலை சென்று சேர்தர் சேர்வர் 

சோதி சேர்ந்த சித்தி தானே . " 

பதின்சீர்க் கழிநெடிலடியான் வந்த செய்யுள் . பிறவும் வந்துழிக் 
கண்டுகொள்க. 


| 


" பாலொடு தேன்கலந் தற்றே பணிமொழி 

வாலெயி றூறிய நீர் " 
இஃது இரண்டடியான் வெண்பாவிற்குச் சிறுமை வந்தவாறு . 


முதுக்குறைந் தனளே முதுக்குறைந் தனளே 
மலையன் ஒள்வேற் கண்ணி 

முலையும் வாரா முதுக்குறைந் தனளே " 2 
இது மூன்றடியான் ஆசிரியப்பாவிற்குச் சிறுமை வந்தவாறு . 


“ செல்வப்போர் ” -இது நான்கடியாற் கலிப்பாவிற்குச் சிறுமை வந்தவாறு . 


4. செங்கண்மேதி கரும்புழக்கி 
அங்கணீலத் தலரருந்திப் 
பொழிற்காஞ்சி நிழற்றுயிலும் 
செழநீர் 
நல்வயற் கழனி யூரன் 

புகழ்த லானாப் பெருவண் மையனே . " 3 
இது மூன்றடியான் வஞ்சிப்பாவிற்குச் சிறுமை வந்தவாறு . பிறவுமன்ன . 
1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 25 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 13 
2 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 32 , 73 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் . கா . 15 
3 யாப்ருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ , 15 . 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா , 15 


- செந்தொடையே " என்பதற்கு உதாரணம் . 


இனி , - எழுத்து அசை சீர் . 
அந்தாதித்தொடை வருமாறு : 


உலகுடன் விளக்கும் ஒளிதிக மூவிர்மதி 
மதிதல வழிக்கும் வளங்கெழு முக்குடை 
மூக்குடை நீழற் பொற்புடை யாசனம் 
ஆசனத் திருந்த திருத்தொளி யறிவன் 
ஆசனத் திருந்த திருத்தொளி யாவனை 
அறிவுசே ருள்ளமோ டருந்தவம் புரிந்து 
துன்னிய மாந்தர : தென்ம 
பன்னருஞ் சிறப்பின் விண்திசை பலகே. ” 1 


இனி இரட்டைத்தொடை 


இது நான்கந்தாதித் தொடையும் வந்த செய்யுள் 
செந்தொடைகள் வருமாறு : 


ஒக்குமே ஒக்குமே நக்குமே ஒக்கும் 
விளக்கீனிற் றெரி ஒக்குயே ஒக்கும் 
குளக்கொட்டிப் பூவின் நிறம், 


இஃது ஓரடிமுழுதும் வந்தமொழியே எந்தமையால் இரட்டைத்தொடை. 


“ பூத்த வேங்கை வியன்சினை யேறி 
மயிலினம் அகவும் நாடன் 
நன்னுதற் கொடிச்சி மனத்தகத் தோனே , ” 3 


1 திருப்பாமாலை, யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 52 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா , 18 
தொல்காப்பியம் , செய்யுளியல் நூ . 38 , இளம் . மேற்கோள் 


2 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , தூ , 51 , 53 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா , 18 
தொல்காப்பியம் , செய்யுளியல் , நூ , 91 , பேரா .. இளம் , மேற்கோள் 


* தமிழ்நெறி விளக்கம் -17 , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ , 50 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 18 
தொல்காப்பியம் , செய்யுளியல் , நூ . 100 , பேராசிரிய 
ருரை மேற்கோள் 


20 


இது மோனை முதலாகிய தொடையின்றி வந்தமையாற் செந்தொடை ; 
பிறவுமனன . 

( 5 ) 


தொடை வகைகள் , தொடை விகற்பங்கள் 


6 


தொடைஎழுவாய் எழுத்து ஒன்றின் மோனை இயைபு இறுதி 

சொல்லிரண்டாம் எழுத்து ஒன்றின் எதுகைபொருள் மொழிகள் 
உடன் முரணின் முரண் அளபு வருதல் அடி அளவே 

உயர் இருசீர் இணை தல் இணை முதலொடுமூன் றாஞ்சீர் 
அடைபொழிப்பு நடு இருசீர் அகறல் ஒரூஉ அடியின் 

அடர் தருமுச் சீர்கூழை முதல்அயற்சீர் நீங்கல் 
கெடலருமேற் கதுவாயே ஈற்றயற்சீர் நீங்கல் 

கீழ்க்கதுவாய் சீர் முழுதும் கிடைத்திடில் முற் றாமே . 


இயைபு 


1 


" தொடை எழுவாய் எழுத்து ஒன்றின் மோனை ” 

என்றது , அடி 
தோறும் முதலெழுத்து ஒன்றிவரத் தொடுப்பது அடிமோனைத்தொடை . 
இறுதி என்றது . அடிதோறும் இறுதியெழுத்து ஒன்றிவரத்தொடுப்பது 
அடியியைபுத்தொடை . “ சொல்லிரண்டாம் எழுத்து ஒன்றின் எதுகை " என்றது , 
அடிதோறும் இரண்டாமெழுத்து ஒன் றிவரத் தொடுப்பது அடியெதுகைத்தொடை 
" பொருள் மொழிகள் உடன் முரணின் முரண் 

என்றது , 

பொருளானே 
யாயினும் , சொல்லானேயாயினும் அடிதோறும் முதன்மொழிக்கண் மறுதலைப் 
படத் தொடுப்பது அடிமுரண்தொடை . " அளபு வருதல் அடி அளவே " என்றது , 
அடிதோறும் முதன் மொழிக்கண் அளபுவரத் தொடுப்பது , 

அடியளபெடைத் 
தொடை . " உயர் இருசீர் இணைதல் இணை ... 

7 ......... சீர் முழுதும் கிடைத்திடில் 
முற்றாமே " என்றது , முன் சொன்ன மோனை இயைபு எதுகை முரண் அளபு 
என்னும் இவ்வைந்தினும் இணை பொழிப்பு ஒரூஉ 

கூழை மேற்கதுவாய் 
கீழ்க்கதுவாய் முற்று என்னும் இவை ஏழுங்கூட்டி உறழ முப்பத்தைந்து தொடை 
யாம் ; எ - று . வரலாறு : - இணைமோனைத்தொடை , பொழிப்பு மோனைத்தொடை , 
ஒரூஉமோனை த்தொடை. , கூழைமோனைத்தொடை , மேற்கதுவாய் மோனைத் 
தொடை , கீழ்க்கதுவாய் மோனைத்தொடை , முற்றுமோனைத்தொடை எனவும் , 
இவ்வாறே இயைபு எதுகை முதலியவற்றோடு ஒட்டியும் ஆகத் தொடை முப்பத் 
தைந்தாமாறு கண்டுகொள்க . 


21 


மாவும் புள்ளும் வதிவயிற் படர 
மாநீர் விரிந்த பூவுங் கூம்ப 
மாலை தொடுத்த கோதையுங் கமழ 
மாலை வந்த வாடையின் 
மாயோள் இன்னுயிர்ப் புறத்திறுத் தற்றே . " 1 


முதலெழுத்தொன்றிவரத் தொடுத்தமையால் 


அடிதோறும் 
அடிமோனைத்தொடை . 


“ இன்னகைத் துவர்வாய்க் கிளவியும் அணங்கே 
தன்மா மேனிச் சுணங்குமார் அணங்கே 
ஆடமைத் தோளிக் கூடலும் அணங்கே 
அரிமநர் மழைக்கணும் அணங்கே 
திருநுதற் பொறித்த திலதமும் அணங்கே . " 2 


அடிதோறும் இறுதியெழுத்தொன்றிவரத் தொடுத்தமையால் 
அடியியைபுத்தொடை . 


" தேம்பழுத் தினியநீர் மூன்றுந் தீம்பலா 
மேம்பழுத் தளிந்தன சுளையும் வேரியு 
மாம்பழக் கனிகளும் மதுத்தண் டீட்டமுத் 
தாம்பழத் துளசில தவள மாடமே . ” 3 


இஃது அடிதோறும் இரண்டாமொழத்தொன்றிவரத் தொடுத்தமையால் 
அடியெதுகைத்தொடை . 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 35 , 37 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள், கா . 18, 41 


2 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 40 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா , 18 


3 சூளாமணி -49 , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 24 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா , 13 
சித -6 


22 


இருள் பரந் தன்ன மாநீர் மருங்கில் 
நிலவுக்குவித் தன்ன வெண்மணல் ஒருசிறை 
இரும்பின் அன்ன கருங்கோட்டுப் புன்னை 
பொன்னின் அன்ன நுண்டா திறைக்கும் 
சிறுகுடிப் பரதவர் மடமகள் 
பெருமதர் மழைக்கணும் உடையவால் அணங்கே. " 1 


முதற்சீர் மறுதலைப்படத் தொடுத்தமையால் 


அடிதோறும் 
அடிமுரண்தொடை . 


ஆஅ அளிய அலவன் றன் பார்ப்பினோ 
டீர் இரைகொண் டீரளைப் பள்ளியுள் 
தூஉம் திரையலைப்பத் துஞ்சா திறைவன்தோள் 
மேவ வலைப்பட்ட நம்போல் நறுநு நால் 
ஓ > உழக்கும் துயர் . ” 2 


அளபெடுத்தொன்றி.பாத் 


அடிதோறும் 
அடியளபெடைத்தொடை . 


தொடுத்தமையால் 


இனி இணைமோனை முதலாகிய தொடை வருமாறு : 


" அணிமலர் அசோகின் தளிர் நலம் கவற்றி 
அரிற்குரற் கிண்கிணி அரற்றும் சீறடி 
அம்பொற் கொடிஞ்சி நெடுந்தேர் அகற்றி 
அகன்ற அல்குல் அந்நுண் மருங்குல் 
அரும்பிய கொங்கை அவ்வளை அமைத்தோள் 
அவிர்மதி யனைய திரு நுதல் அரிவை 
அயில்வேல் அனுக்கி அம்பலைத் ( து ) அமர்த்த 
கருங்கயல் நெடுங்கண் நோக்கமென் 
திருந்திய சிந்தையைத் திறைகொண் டனவே. " 3 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 38 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா , 18 
2 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 41 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 18 
3 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 35 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 20 


23 


ஏழு விகற்பமும் முறையானே 


தனுள் இணைமோனை முதலாகிய 
வந்தவாறு கண்டுகொள்க . 


11 


மொய்த்துடன் தவழும் முகிலே பொழிலே 
மற்ற தன் அயலே முத்துறழ் மணலே 
நிழலே இனியதன் அயலது கடலே 
மாதர் நகிலே வல்லே இயலே 
வில்லே நு நலே வேற்கண் கயலே 
பல்லே தவளம் பாலே சொல்லே 
புயலே குழலே மயிலே இயலே 
அதனால் 
இவ்வயின் இவ்வுரு இயங்கலின் 
எவ்வயி னேரரும் இழப்பர் தம் நிறையே . ” | 


இதனுள் இணையியைபு மு.நலாகிய ஏழு விகற்பமும் முறையானே வந்த 
வாறு கண்டுகொள்க, 


பொன்னின் அன்ன பொறிசுணங் கேந்திப் 
பன்னருங் கோங்கின் நன்னலங் கவற்றி 
மின்னவீர் ஒளிவடந் தாங்கி மன்னிய 
நன்னிற மென் முலை மின்னிடை வருத்தி 
என்னையும் இடுக்கண் துன்னுவித் தின்னடை 
அன்ன மென்பெடை போலப் பன்மலர்க் 
கன்னியம் புன்னை இன்னிழல் துன்னிய 
மயிலேய் சாயல் வாணுதல் 
அயில்வேல் உண்கணெம் அறிவுதொலைத் தனவே , 


2 


இதனுள் இணையெதுகை முதலாய ஏழு விகற்பமும் முறையானே வந்த 
வாறு கண்டுகொள்க. 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 40 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 20 


2 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 36 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா , 29 


24 


சீறடிப் பேரகல் அல்குல் எல்குடி 
சுருங்கிய நுசுப்பிற் பெருகு வடந்தாங்கிக் 
குவிந்துகணங் கரும்பிய கொங்கை விரிந்து 
சிறிய பெரிய நிகர்மலர்க் கோரைதன் 
வெள்வளைத் தோளும் சேயரிக் கருங்கணும் 
இருக்கையும் நிலையும் ஏந்தெழில் இயக்கமும் 
துவர்வாய்த் தீஞ்சொலும் உவந்தனை முனியா ( து ) 
என்றும் இன்னணம் ஆகுமதி 
பொன் திகழ் நெடுவேற் போர்வல் லோயே . ” | 


இதனுள் இணைமுரண் முதலான எழுவிகற்பமும் முறையானே வந்தவாறு 
கண்டுகொள்க . 


" தாஅட் டாஅ மரைமலர் உழக்கிப் 
பூஉக் குவளைப் போன தருந்திக் 
காஅய்ச் செந்நெற் கறித்துப் போய் 
மாஅத் தாஅள் மோட் டெருமை 
தேஎம் புனலிடைச் சோஒர் பாஅல் 
மீஇன் ஆஅர்த் துகளுஞ் சீஇர் 
ஏஎ றாஅ நீஇன் நீஇர் 
ஊரன் செய்த கேண்மை 
ஆய்வளைத் தேரளிக் கலரா னாவே " ? 


இதனுள் இணையளபெடைத்தொடை முதலாகிய ஏழுவிகற்பமும் முறை 
யானே வந்தவாறு கண்டுகொள்க . 

( 6 ) 


(தொடை முற்றும் , 


உறுப்பியல் முற்றும் . 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 38 
யாப்பருங்கலக் காக்கையுரை மேற்கோள் , கா . 20 


2 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ. 41 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 20 


25 


2. செய்யுளியல் 


7. ஆர்வெண்பா அகவல்கலி வஞ்சிப்பா நான் கின் 

அளவடிவெண் பாச்செப்பல் இசை மூச்சீர் அந்தம் 
கூர்காசு பிறப்பு நாள் மலர்முடிவுஈ டிவெண் 

குறள் குறல் வெண்பா இரண்டாய் ஓர் ஆசுஈர் ஆசு 
நேருகினும் தனிச்சொல்பெற்று ஒன் றிரண்டு விகற்பம் 

நேரிசை வெண் பாத்தனிச்சொல் இன்றி அடி நான்காய்ப் 
பார் விகற்பம் ஒன்றுபல இன்னிசைவெண் பாஅப் 

படி அடிஈ ராறுவரும் பஃறொடைவெண் பாவே . 
என்பது சூத்திரம். 


.. 


ஆர்வெண்பா அகவல்கலி வஞ்சிப்பா நான்கின் ” எ - து. வெண்பா, 
அகவற்பா, கலிப்பா , வஞ்சிப்பா எனப் பா நானகாம் , ஆரென்னும் விதப்பினால் 
இனமாவன : - தாழிசை, துறை . விருத்தம் என வரும் . அவையாவன : - வெண்பா , 
வெனடாழிசை, வெண்டுறை , வெளி விருத்தம் எனவும் ; ஆசிரியப்பா, ஆசிரியத் 
தாழிசை, ஆசிரியத் துறை, ஆசிரியவிருத்தம் எனவும் ; கலிப்பா , கலித்தாழிசை, 
கலித்துறை , கலிவிருத்தம் எனவும்; வஞ்சிப்பா , வஞ்சித்தாழிசை, வஞ்சித்துறை . 
வஞ்சிவிருத்தம் எனவும் வரும் . இவற்றிற்கு தாரணம் முன்னர்க்காட்டுதும் . 


அளவடி வெண்பாச் செப்பலஇசை முச்சி அந்தம் கூர் காசு பிறப்பு நாள் மலர் 
முடிவு ” என்பது நான்கு பாவிதுள் வெண்பாவாவது , அளவடியுஞ் செப்பலோ 
சையும் மு.டிலிலடி முச்ச்ருங் காக பிறப்பு நாள் மலரென்னும் முச்சீருள் முடிவிற் 
சீரும் பெற்று வருமென்பது- வெண்பாக்களுக்குப் பொதுவிலக்கணம் . 


4 


என்பது 


இரண்டடியாய் 


ஈரடி வெண்குறள் ” 
வெண்பாவார் . 


வருவது குறள் 


குறள் வெண்பா இரண்டாய் ஓர்ஆக ஈர் ஆசு நேருகினும் தனிச்சொல்பெற்று 
ஒன்றிரண்டு விதற்றும் தேரிசைவெண்பா ” என்பது குறள் வெண்பா இரண்டாய் 
ஓராசு பெற்றும் ஈராசு பெற்றும் , உம்மையால் ஓராகம் ஈராசும் பெறாதுமாய் , 
எடுத்த எதுகைக்கேற்ற தனிச்சொற் பெற்று ஒருவிகற்பமாகியும் இருவிகற்ப 
மாதியும் வருவன நேரிசைவென்பா . 

சித -8 


26 


தனிச்சொல்இன்றி அடி நான்காய்ப் பார் வீகற்பம் ஒன்று பல இன்னிசை 
வெண்பா என்பது , தனிச்சொல் என்றி நாலடியாய் ஒரு விகற்பமும் பல 
விகற்பமுமாகி வருவன இன்னிசை வெண்பா . 


14 


அப்படி அடி ஈராறு வரும் 11ஃறொடை வெண்பா " என்பது இன்னிசை 
வெண்பாப் போலத் தனிச்சொல்லின்றி ஒரு விகற்பமும் பலவிகற்பமும் பெற்று 
ஐந்தடி முதலாகப் பன்னிரஸ்டடியளவும் 
வருவன பஃறொடைவெண்பா 
என் நவாறு . 


இவற்றிற்கு உதாரணம் : 

“ பொன்னார மார்பிற் புனைகழற்காற் கிள்ளிபேர் 
உன்னேனென் றழுலக்கை பற் ரினேற் - கென்னோ 
மனனொடு வாயெல்லா மல்குநீர்க் கோழிப் 
புனனாடன் பேரே வரும். " | 


இஃது அளவடியானுஞ் செப்பலோசையானும் வந்தமையால் வெண்பா . 


* இன்னகைத் துவர்வாய்க் கிளவியும் அணங்கே 
நன்மா மேனிச் சுணங்குமார் அணங்கே 
ஆடமைத் தோளிக் கூடலும் அணங்கே 
அரிமதர் மழைக்கணும் அணங்கே 

திருநுதற் பொறித்த திலதமும் அணங்கே " 
இஃது அளவடியானும் அகவலோசையானும் வந்தமையால் ஆசிரியப்புர . 


2 


அரிதாய அறனெய்தி அருளியோர்க் களித்தலும் 
பெரிதாய பகைவென்று பேணாரைத் தெறுதலும் 
புரிவமர் காதலிற் புணர்ச்சியும் தகுமெனப் 
பிரிவெண்ணிப் பொருள்வயிற் சென்றநம் காதலர் 
வருவர்கொல் வயங்கிழாய் வலிப்பல்யான் கேளினி ; 


இது தரவு . 


1 


இந்நூலின் 11 ஆம்பக்க அடிக்குறிப்பு எண் 2ஐக் காண்க . 


2 இந்நூலின் 21 ஆம் பக்க அடிக்குறிப்பு எண் . 2 ஐக் காண்க. 


27 


அடிதாங்கும் அனவன்றி அழலன்ன வெம்மையால் 
கடியவே கனங்குழாய் காடென்றார் அக்காட்டுள் 
துடியடிக் கயந்தலை கலக்கிய சின்னீரைப் 
பிடியூட்டிப் பின்னுண்ணுங் களிறெனவும் உரைத்தனரே ; 


இன்பத்தின் இகத்தொரீஇ இலைதீத்த உலவையால் 
துன்புறூஉத் தகையவே காடென்றார் அக்காட்டுன் 
அன்புகொள் மடப்பெடை அசைஇய வருத்தத்தை 
"மென்சிறக ராலாற்றும் புறவெனவும் உரைத்தனரே ; 


கன்மிசை வேய்வாடக் கனைகதிர் தெறுதலால் 
துன்னரூஉந் தகையவே காடென்றார் அக்காட்டுள் 
இன்னிழல் இன்மையால் வருந்திய மடப்பிணைக்குத் 
தன்னிழலைக் கொடுத்தளிக்குங் கலையெனவும் உரைத்தனரே. 


இவை மூன்றும் தாழிசை. 


எனவாங்கு . 


( தனிச்சொல் ) 


இனைநலம் உடைய கானஞ் சென்றார் 
புனை நலம் வாட்டுநர் அல்லர் மனைவயிற் 
பல்லியும் பாங்கொத் திசைத்தன 
நல்லெழில் உண்கணும் ஆடுமால் இடனே " 1 

இது சுரிதகம் 
இஃது அளவடியானும் துள்ளலோசையானும் வந்தமையால் கலிப்பா . 


" சுறமறிவன துறையெல்லாம் 
இறவீன்பன வில்லெல்லாம் 
மீன்றிரிவன கிடங்கெல்லாம் 
தேன்றாழ்வன பொழிலெல்லாம் 
எனவாங்குத் 


1 கலித்தொகை 11 , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , 

நூ . 


27 


யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 22 


28 


தண்பணை தழீஇய இருக்கை 
மண்கெழு நெடுமதில் மன்ன னூரே. " 1 


எனவும் , 


தொன்னலத்தின் புலம்பலைப்பத் தொடித்தோண்மேல் 
பன்னலத்த கலந்தொலையப் பரிவெய்தி 
என்னலத்தகை இதுவென்னென எழில்காட்டிச் 
சொன்னலத்தொகைப் பொருள் கருத்தி னிற்சிறந்தரங்கு 
எனப்பெரிதும் 
கலங்கஞர் எய்தி விடுப்பவுஞ் 
சிலம்பிடைச் செலவுஞ் சேணிவத் தற்றே . " ? 


எனவும் , இவை , குறளடி சிந்தடியானுந் தூங்கலோசையானும் 
வந்தமையால் வஞ்சிப்பா எனவரும் . 


இனி வெண்பாவுக்கு வரலாறு : 


அரிய வரைகீண்டு காட்டுவார் யாரே 
பெரிய வரைவயிரங் கொண்டு - தெரியிற் 
கரிய வரைநிலையார் சாய்ந்தாலென் செய்வார் 
பெரிய வரைவயிரங் கொண்டு . " 3 


இது காசு என முடிந்தது . 


உருவுகண் டெள்ளாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க்( கு ) 

அச்சாணி அன்னார் உடைத்து . 
இது பிறப்பு என முடிந்தது. 


1 இந்நூலின் 12 ஆம் பக்க அடிக்குறிப்பு எண் 1 ஐக் காண்க . 
2 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 26 , 90 

பாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா , 22 
3 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 60 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா , 23 
4 திருக்குறள் 667 , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 50 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா. 23 


29 


" பாலொடு தேன்கலந் தற்றே பணிமொழி 
வாலெயி றூறிய நீர் " 1 


இது நான் என முடிந்தது . 


" பொன்னார மார்பில் 


வரும் 


இது மலர் என முடிந்தது . 


அடைவே காசு பிறப்பு நாள் மலர் எனவும் ஈற்றடி முச்சிரும் வந்தவாறு 
கண்டுகொள்க . 


. 


இனி பாலொடுதேன் எனவும் , உருவுகண்டெள்ளாமை எனவும் , 
ஒரு விகற்பத்தானும் இரு விகற்பத்தானும் வந்தமையாற் குறன் வெண்பா. 


18 


தடமண்டு தாமரையின் தாதா டலவன் 
இடமண்டிச் செல்வதனைக் கண்டு - பெடைஞெண்டு 
பூழிக் கதவடைக்கும் புத்தூரே பொய்கடிந்து 

ஊழி நடாயினான் ஊர் " 2 
எனவும் , 


அரிய வரைகீண்டு காட்டுவார் பாரே 
பெரிய வரைவயிரங் கொண்டு - தெரியிற் 
கரிய வரை நிலையார் காய்ந்தாலென் செய்வார் 
பெரிய வரைவயிரங் கொண்டு ” 3 


எனவும் , இவை இரண்டு குறள்வெண்பா நடுவு முதற்றொடைக்கேற்ற 
தனிச்சொல்லால் அடி நிரம்பி இரண்டு விகற்பத்தானும் ஒரு விகற்பத்தானும் 
வந்தமையால் இருதிறள்நேரிசைவெண்பா. 


1 திருக்குறள் 667, யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 59 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 23 
2 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 60 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா , 23 
யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 60 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா , 23 
சித-9 


30 


கருமமும் உள் படாப் போகமுத் துவ்வாத் 
தருமமுத் தக்கார்க்கே செய்யா-- ஒருதிலையே 
முட்டின்று மூன்று முடியுமேல் அஃதென்ப 

பட்டினம் பெற்ற கலம் " | 
எனவும் , 


" வஞ்சியே னென்றவன்றன் ஊருரைத்தான் யானுமவன் 
வஞ்சியான் என்பதனால் வாய்நேர்த்தேன் -- வஞ்சியான் 
வஞ்சியேன் வஞ்சியேன் என்றுரைத்தும் வஞ்சித்தான் 

வஞ்சியாய் வஞ்சியார் கோ . " 2 
எனவும், 


ஓரசையானும் ஈரசையானும் ஆசிட்டு இருவிகற்பத்தானும் ஒருவிகற்பத் 
தானும் வந்த இருகுறணேரிசை வந்தவாறு கண்டுகொள்க 


இனி: 

“ வைகலும் வைகல் வரக்கண்டும் அஃதுணரார் 
வைகலும் வைகலை லைகுமென் றின்புறுவர் 
வைகலும் வைகற்றம் வாணாள்மேல் வைத்தல் 
வைகலை வைத்துணரா தார் . " 3 


இது , நான்கடியாய்த் தனிச்சொல்லின்றி 
இன்னிசைவெண்பா. 


ஒரு விகற்பத்தால் வந்த 


1 நாலடியார் , அறிவுடைமை 19 , யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா 23 


2 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 60 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 23 


3 நாலடியார் , அறன் வலியுறுத்தல் 9, யாப்பருங்கல விருத்தியுரை 

மேற்கோள் , நூ . 37 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா , 24 


31 


11 


இன்னாமை வேண்டின் இரவெழுக - இந்நிலத்து 
மன்னுதல் வேண்டின் இசைநடுக -- தன்னொடு 
செல்வது வேண்டின் அறஞ்செய்க - வெல்வது 
வேண்டின் வெகுளி விடல் . " ! 


இஃது அடிதோறும் ஒரூஉத்தொடைவிரவிப் பலவிகற்பத்தான் வந்த 
இன்னிசைவெண்பா. 


“ இன்றுகொல் அன்றுகொல் என்றுகொல் என்னாது 
பின்றையே நின்றது கூற்றமென் றெண்ணி 
ஒருவுமின் தீயவை ஒல்லும் வகையான் 
மருவுமின் மாண்டார் அறம் . ” 2 


இஃது இருவிகற்பத்தால் வந்த இன்னிசைவெண்பா. 


பிறவுமன்ன . 


“ சேற்றுக்கா னீலஞ் செருவென்ற வேந்தன்வேல் 
கூற்றுறழ் மெய்ம்பிற் பகழி பொருகயல்போல் 
தோற்றந் தொழில்வடிவு தம்முள் தடுமாற்றம் 
வேற்றுமை இன்றியே ஒத்தன மாவேடர் 
ஆற்றுக்கால் ஆட்டியர் கண் . " 3 


இஃது ஐந்தடியான் வந்த ஒரு விகற்பப் பஃறொடைவெண்பா. 


1 யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள், கா . 24 


2 நாலடியார் , அறன் வலியுறுத்தல் 6, 


யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 24 


3 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 62 


யாப்பருங்கலக் காரிகைபுரை மேற்கோள் , கா . 24 


தொல்காப்பியம் , இளம்பூரணருரை . செய்யுளியல் நூ . 114 


32 


பன்மாடக் கூடல் மதுரை நெடுந்தெருவில் 
என்னொடு நின்றார் இருவர் அவருள்ளும் 
பொன்னோடை நன்றென்றாள் நல்லனோ பொன்னோடைக் 
கியானை நன் றென்றாளும் அந்நிலையள் யானை 
எருத்தத் திருந்த இலங்கிலைவேற் றென்னன் 
திருத்தார் நன் றென்றேன் தியேன் . " ! 


இஃது ஆறடியான் வந்த பலவிகற்பப் பஃறொடை வெண்பா . 


“ வையக மெல்லாம் கழனியாம் ; வையகத்துச் 
செய்யகமே நாற்றிசையின் றேயங்கள் ;-செய்யகத்து 
வான் சுரும்பே தொண்டை வள நாடு ;-- வான் கரும்பின் 
சாறேயந் நாட்டுத் தலையூர்கள் ; -சாறட்ட 
கட்டியே கச்சிப் புறமெல்லாம் ; -கட்டியுள் 
தானேற்ற மான சருக்கரை மாமணியே 
ஆனேற்றான் கச்சி யகம் ” 7 


இது பலவிகற்பத்தான் வந்த பஃறொடைவெண்பா. 


( 1 ) 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 62 


யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 24 


தொல்காப்பியம் இளம்பூரணருரை , செய்யுளியல் நூ . 114 


2 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 62 


யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா , 24 


33 


8 


பல அடியாய் அளவிலவாய் ஒரு 2 எதுகை இரண்டாம் 

பாதங்கள் தொறும்பெறினும் வெள்ள டி குன் றாவாம். 
கலிவெண்பா நேரிசை இன்னிசை போல்மூன்று அடியேல் 

கருதப்பேர் சிந்தியல் ஒப்பு ஈரடி செந்துறைஈற்று 
இலஅடிகுன் றுதல் குறட்டாழிசை அடிமூன் றாய்ச் சிந்து 

ஈற்றடியாய் இறல் வெண்டா ழிசை அடி கன்று ஈறுஏழ் 
குலவடி அந்தம் குறையும். வெண்டுறைநான் கடியும் 

கொண்டு அடிகள் தொறும் தனிச்சொல் பரவல்வெளி விருத்தம் . 


YA அடியாய் அளவிவாய் 

பலவடிகளாலும் பஃறொடை, 
முதலான வெண்டாக்கள் போல அடிவரையறுத்துச் சொல்லாமல் 
அலவிலாத அடிகளையடைத்தாய் ; 


ஒருஉ எதுகை இரண்டாம் பாதங்கள் தொறும் பெறினும் ” எது இரண் 
டாமடிகள் தோறும் தனிச்சொல்வாகிய ஒருஉ -வெதுகையைப் பெறினும் . 


பெறினும் 


என்பதனால் ஒருஉவெதுகை பெறாமலுமாம் ; 


" வெள்ளடி குன்றாவாம் கலிவெண்பா 67 ~ து வெள்ளடிக்குச் சொன்ன 
இலக்கணங்களிற் குறையாமல் வருவது கலிவெண்பா; 


நேரிசை இன்னிசைபோல் மூன்று அடியேல் கருதப் போ சிந்தியல் " எ - து 
நேரிசை வெண்பாப் போலத் தனிச்சொற்பெற்றும் இன்னிசை வெண்பாப் போலத் 
தனிச்சொலின்றியும் , மூன்றடியாய் வருமாயின் அவ்வப்பெயராலே நேரிசைச் 
சிந்தியல் வெண் பாவென்றும் , இன்னிசைச் சிந்தியல் வெண்பாவென்றும் 
கொள்க. 

என்பதனால் , அவைபோல ஒரு விகற்பமும் பல 
விகற்பமும் கொள்க . 


1 . 


பெயர் கருது 


3 


3 . 


ஒப்பு ஈரடி செந்துறை " எ -- து . இரண்டடியும் தம்முள் ஒத்துவருவது 
வெண்செந்துறை ; 
ஈற்று இலகு அடி குன்றுதல் குறட்டாழிசை 

பல சீராய் ஈற்றடி 
குறைந்து வருவது குறட்டாழிசை; (இவ்விரண்டுங் குறட்பாவினம் . ) 

அடிமூன்றாய்ச் சிந்து ஈற்றடியாய் இறல் வெண்டாழிசை " எ - து மூன்ற . 
யாய் முடிவிலடி முச்சிராய் முடிவது வெண்டாழிசை. 

சித -10 


f 


34 


அடிமுன்று ஈறுஏர் குலவடி அத்தம் குறையும் வெண்டுறை எ -- து 
மூன்றடி முதலாய் ஏழடியீறாய் முடிவிபடி குறைந்து வருவது வெண்டுறை . 


எ -- து 


‘ நான்கடியும் கொண்டு அடிகள்தொறும் தனிச்சொல் பரவல் வெளிவிருத்தம் 

நான்கடியும் முன்றடியும் பெற்று அடிதோறும் இறு தியொருசொல் 
தனிச்சொல்லாய் வருவது வெளிவிருத்தர் . 

உம்மையான் மூன்றடியுங் 
கொள்ளப்பெற்றது . 


7 - று . 


உதாரணம்: 


சுடர்த்தொடீஇ கேளாய் தெருவில் நாம் ஆடும் 
மணற்சிற்றில் காலிற் சிதையா வடைச்சிய 
கோதை பரிந்து வரிப்பந்து கொண்டோம். 
நோதக்க செய்யுஞ் சிறுபட்டி மேலோர் நாள் 
அன்னையும் யானும் இருந்தேமா இல்லிரே 
உண்ணு நீர் வேட்டே னெனவத்தார் கன்னை 
அடற்பொற் சிரகத்தால் வாக்கிச் சுடரிழாய் 
உண்ணு நீர் ஊட்டிவா என்றாள் எனயானும் 
தன்னை யறியாது சென்றேன்மற் றென்னை 
வளை முன்கை பற்றி நலியத் தெருமந்திட் ( டு ) 
அன்னா யிவனொருவன் செய்ததுகாண் என்றேனா 
அன்னை யலறிப் படர் தரத் தன்னையான் 
உண்ணு நீர் விக்கினான் என்றேனா அன்னையும் 
தன்னைப் புறம்பழித்து நீவமற் றென்னைக் 
சுடைக்கண்ணாற் கொல்வான்போல் நோக்கி நகைக்கூட்டஞ் 
செய்தானக் கள்வன் மகள் . " 1 


என்னும் பாட்டும் மடல் போல்வன பிறவும் தனிச்சொல்லின்றி வந்த 
கலிவெண்பா . 


1 


கலித்தொகை 51 


யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் . நூ . 15 


யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , தா . 31 


35 


வெட்சி நிரைகவர்தல் மீட்டல் கரந்தையாம் 
வட்காற்மேற் செல்வது வஞ்சியா - முட்கா( து ) 
எதிரூன்றல் காஞ்சி எயில்காத்தல் நொச்சி 
அதுவளைத்தல் ஆகும் உழிஞை - அதிரப் 
பொருவது தும்பையாம் போர்க்களத்து மிக்கார் 
செருவென் றதுவாகை யாம் . ” ! 


என்னும் பாட்டு முதலாயின போல்வன பிறவுந் தனிச்சொற் பெற்று வந்த 
கலிவெண்பா. 


“ தற்கொற்ற வாயில் நறுங்குவளைத் தார்கொண்டு 
சுற்றும்வண் டார்ப்பப் புடைத்தாளே -- பொற்றேரான் 
பாலைநல் வரயின் மகள் 


2 


எனவும் , 


" அறிந்தானை யேத்தி யறிவரங் கறிந்து 
செறித்தார்க்குச் செவ்வ னுரைப்பர் --சிறந்தார் 
சிறந்தமை யாராய்ந்து கொண்டு . " 3 


எனவும் , இவை , மூன்றடியால் நேரிசை வெண்பாப்போல் இரண்டாமடி 
யினிறுதி தனிச்சொற் பெற்று இரு விகற்பத்தானும் ஒரு விகற்பத்தானும் வந்த 
மையால் நேரிசைச் சிந்தியல் வெண்பா . 


1 பழைய செய்யுள் , வீரசோழியப் பெருந்தேவனாருரை மேற்கோள் , கா . 106 


2 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 59 , 95 


யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா , 25 


தொல்காப்பியம் இளம்பூரணருரை , செய்யுளியல் நூ . 114 


3 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 59 


யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 25 


36 


* நறுநீல தெய்தலுங் கொட்டியும் தீண்டிப் 
பிறநாட்டுப் பெண்டிர் முடிநாறும் பாரி 

பறநாட்டுப் பெண்டி ரடி . 
எனவும் , 


* I 


சுரையாழ அம்மி மிதப்ப வரையனைய 
யானைக்கு நீத்து முயற்கு நிலையென்ப 
கானக நாடன் சுனை . " 


2 


எனவும் , இவை , மூன்றடியால் இன்னிசைவெண்டாப் போலத் தனிச் 
சொல்லின்றி 

ஒரு விகற்பத்தானும் இரு விகற்பத்தானும் வந்தமையால் 
இன்னிசைச் சிந்தியல் வெண்பா . 


* முல்லை முறுவலித்துக் காட்டின மெல்லவே 
சேயிதழ்க் காந்த டுடுப்பீன்ற போயினார் 
திண்டேர் வரவுரைக்குங் கார் . ” 3 


இதுவும் பலவிகற்பத்தான் வந்த இன்னிசைச் சிந்தியல் வெண்பா . 


4 . 


ஆர்கலி உலகத்து மக்கட் கெல்லாம் 

ஓதலிற் சிறந்தன் றொழுக்க முடைமை . 
எனவும் , 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 59 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 25 
தொல்காப்பியம் , இளம்பூரணருரை . செய்யுளியல் நூ . 114 


2 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 59 , 95 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 25 
தொல்காப்பியம் இளம்பூரணருரை செய்யுளியல் , நூ . 114 


3 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 59 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 25 


4 முதுமொழிக்காஞ்சி 1 , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 19, 37 , 63 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 26 


37 


" கொன்றை வேந்தன் செல்வன் அடியிணை 
என்றும் ஏத்தித் தொழுவோம் யாமே . " I 


எனவும் , இவை , ஒழுகியவோசையும் விழுமிய பொருளும் பெற்று , 
இரண்டடியுந் தம்முளொத்து வந்தமையால் குறள் வெண்செந்துறை . 


1 . 


நண்ணுவார்வினை தையதாடொறு நற்றவர்க்கர சாயஞானநற் 
கண்ணினானடியே யடைவார்கள் கற்றவரே . " 2 


எனவும் , 


நீலமாகடல் நீடுவார் திரை நின்றபோற் பொங்கிப் பொன்று மாங்கவை 
காலம்பல் காலஞ்சென்றபின் செல்வர் யாக்கை கழிதலுமே . ” 3 


எனவும் , 

இவை , பலசீராய் ஈற்றடி குறைந்து இரண்டடியாய் வந்தமை 
யால் குறட்டாழிசை. (உரைத்த இரண்டுங் குறட்பாவினமே . ) 


1 . 


நண்பி தென்று தீய சொல்லார் 
முன்பு நின்று முனிவு செய்யார் 
அன்பு வேண்டு பவர் . 4 


மூன்றடியாய் ஈற்றடி முச்சீராய்ப் பிறதளைவிரவி வெண்பாப் 
போல முடிந்தமையால் வெண்டாழிசை. 


1 கொன்றைவேந்தன் 1 , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 63 


யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 26 


2 , 3 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 64 


யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 26 


4 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 15 , 66 


யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 27 
சித-10 


38 


குழலிசைய வண்டினங்கள் கோழிலைய செங்காந்தட் குலைமேற் பாய 
அழலெரியின் மூழ்கினவால் அந்தோ அளியான் றயல்வாழ் மந்தி 
கலுழ்வனபோல் நெஞ்சயர்ந்து கல்லருவி தூஉம் 
நிழல்வரை நன்னாடன் நீப்பனோ வல்லன் . " 1 


நான்கடியாய் ஈற்றடியிரண்டுஞ் சீர்குறைந்து வந்த ஓரொலி 


வெண்டுறை . 


ஆவா வென்றே அஞ்சினர் ஆழ்ந்தார் -- ஒருசாரார் 
கூகூ வென்றே கூவிளி கொண்டார்- ஒருசாரார் 
மாமா வென்றே மாய்த்தனர் நீந்தார் - ஒருசாரார் 
ஏகீர் நாகீர் ! என்செய்தும் என்றார்--ஒருசாரார் . ” 2 


எனவும் , 


" கொண்டல் முழங்கினவால் கோபம் பரந்தனவால் - என்செய்கோயான் 
வண்டு வரிபாட வார்தளவம் பூத்தனவால் -- என்செய்கோயான் 
எண்டிசையும் தோகை யியைந்தகவி ஏங்கினவால் -- என்செய்கோயான் . " 3 


எனவும் , அடிதோறும் . நாற்சராய் நான் கடி பாலும் மூன்றடியாலும் 
வந்து அடிதோறும் இறுதியிலே ஒருசொல்லே தனிச்சொல்லாக வந்தமை பால் 
வெளிவிருத்தம் . 

(2 ) 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 15 , 67 


யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 27 


2 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 37 , 18 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 27 , 41 


3 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 95 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா , 27 


39 


ஆசிரியப்பாவின் வகையும் இனமும் 
9 பவுஅகவல் அகவலிசை அளவடிஈற்றயலில் 

பாதமுச்சீர் தேரி 7 ) எவ் வடியும் அள வொத்தல் 
அருநிலைமண் டிலர் இடைச்சீர் குன்றல் இணைக் குறளாம் 

ஆதி நடு அந்தம் உறின் அடிமறிமண் டில ஆ 
சிரியம் மூன் றடிஒத்தல் தாழிசைநான்கு அடியாய்ச் 

சீரிடையில் குறைதல் இடை மடக்கல் ஈற்றயலின் 
மருவடிநை வதுதுறை நான் கடிஒத்து ஆறு ஆதி 

வளர் சீர்கள் பலவருதல் ஆசிரிய விருத்தம் . 
என்பது சூத்திரம் . 


பரவு அகவல் ....... நேரிசை " என்பது , அகவலோசையும் அளவடியும் 
உடைத்தாய் ஈற்றயலடி (பச் சீராய் வருவது நேரிசையாசிரியப்பா ; 


14 


எவ்வடியும் அளலொத்தல் அருநிலைமண்டிலம் " என்பது , எல்லாவடியுந் 
தப்முள் ஒத்து முடிவது நிலைமண்டிலவாசிரிய iur ; 


“ இடைச்சீர் குன்றல் இணைக்குறளாம் என்பது , இடையிடையே இரு 
சீரடியானும் முச் சீரடியானும் வருவது இணைக்குறளாசிரியப்பா ; 


“ ஆதி நடு அந்தம் உறின் அடியறிமண்டில ஆசிரியம் ” 

என்பது . எல்லா 
வடியும் முதல் நடு இறுதியாக உச்சரித்தாலும் பொருள் ஒத்து முடிவது அடியறி 
மண்டில ஆசிரியப்பாவாம் ; 


1 . 


மூன்றடி ஒத்தல் தாழிசை ” என்பது , மூன்றடியுந் தம்முளொத்து வருவது 
ஆசிரியத்தாழிசை; 


நான்கடியாய்ச் சீர் இடைகுறைதல் இடைமடக்கல் ஈற்றயலின் மருவடி தைவது 
துறை " என்பது , நான்கடியாய் இடையிடை சீர் குறைந்தும் இடை மடக்கியும் 
ஈற்றயலடி குறைந்தும் வருவது ஆசிரியத்துறை; 


" நான்கடி ஒத்து ஆறு ஆதி வளர்ச்கள் பலவருதல் ஆசிரியவிருத்தம் ” 
என்பது , நான் கடியுந் தம்முளாத்து அடிகடோறும் அறுசீர் முதலான சீரை 
யுடைத்தாய் வருவது ஆசிரியவிருத்தம் என்றவாறு . 


40 


இவற்றிற்கு உதாரணம் : 


" அணிமலர் அசோகின் தளிர் நலங் கவற்றி 
அரிக்குரற் கிண்கிணி அரற்றும் சீற ., 
அம்பொற் கொஞ்சி தெடுத்தேர் அகற்றி 
அகன்ற அல்குல் அந்நுண் மருங்குல் 
அரும்பிய கொங்கை அவ்வளை அமைத்தோள் 
அவிர்மதி யனைய திருநுதல் அரிவை 
அயில்வேல் அனுக்கி அம்பலைத் ( து ) அமர்த்த 
கருங்கயல் நெடுங்கண் நோக்கமென் 
திருந்திய சித்தையைத் திறைகொண் டனவே ” 1 


இஃது ஈற்றயலடி முச்சீரான வந்தமையால் நேரிசை ஆசிரியப்பா . 


* வேரல் வேலி வேர்க்கோட் பலவின் 
சாரல் தாட செவ்வியை ஆகுமதி 
யார : தறிந்திசி னோரே சாரர் 
சிறுகோட்டுப் பெரும்பழந் தூங்கி யாங்கிவள் 
உயிர்தவச் சிறிது கரமமோ பெரிதே . " ? 


எல்லாவடியுந் தம்முள் ஒத்து வந்தமையால் 


அளவடியாய் 
நிலைமண்டில ஆசிரியப்பா . 


“ நீரின் தண்மையுந் தீயின் வெம்மையும் 
சாரச் சார்ந்து 
தீரத் தீருஞ் 
சாரல் நாடன் கேண்மை 
சாரச் சாரச் சார்ந்து 
தீரத் தீரத் தீர்பொல் லாவே . ” 3 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 35 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 20 


2 குறுந்தொகை 18 , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 53 , 74 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 28 


3 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 72 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா, 28 
தொல் . செய் . இளம்பூரணருரை , பேராசிரியருரை நூ . 68 


" சிறியகட் பெறினே எமக்கீயு மன்னே 
பெரியகட் பெறினே 
யாம்பாடத் தான் மகிழ்ந் துண்ணு மன்னே 
சிறுசோர் நானும் நனிபல கலத்தன் மன்னே 
பெருஞ்சோற் றானும் நனிபல கலத்தன் மன்னே 
எவ்பொடு தடிபடு வழியெல்லாம் எமக்கீயும் மன்னே 
அம்பொடு வேல் நுழை வழியெல்லாந் தானிற்கு மன்னே 
நரந்தாம் நாலுந் தன்கையாற் 
புலவு தாறும் என்றலை தைவருமன்னே 
அருந்தலை இரும்பாணர் அகன்மண்டைத் துளையுரீஇ 
இரப்போர் கையுளும் போகிப் 
புரப்போர் புன்கண் பாவை சோர 
அஞ்சொல் தண்தேர்ச்சிப் புலவர் நாவிற் 
சென்றுவீழ்த் தவறவள் 
அரு திறத் தியங்கிய வேலே 
ஆசா கெந்தை யாண்டுளவ் கொல்லோ 
இனிப் பாடுநரு மில்லைப் 
பாடுத ருக்கொன் றீததரு மில்லை . 
பனித்துறைப் பகன்றை நறைக்கொள் மாமலர் 
சூடாது வைகி யாங்குப் பிறர்க்கொன் ( று ) 

ஈயாது வீரம் உயிர் தவப் பலவே . " 1 
இவை இடையடிகள் ஒரு சீரும் இரு சீருங் குறைந்து வந்தமையால் 
இணைக்குறளாசிரியப்பா . 


“ சூரல் பம்பிய சிறுகான் யாறே 
சூரர மகளிர் ஆரணங் கினரே 
வாரல் எனிலே யானஞ் சுவலே 

சாரல் தாட நீவர லாறே . ” ? 
இஃது எல்லா வடியும் , 4 தல்நடு இறுதியாக , உச்சரித்து , அடிமறிமண்டிலம் 
ஆமாறு கண்டுகொள்க. 


1 


புறநானூறு 235, யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 72 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 28 
2 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 73 , 95 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள், கா. 28 
தொல் . செய் . இளம்பூரணருரை மேற்கோள் , நூ . 113 


சித-11 


42 


. 


கன்று குணிலாக் கனியுதிர்த்த மாயவன் 
இன்று நம் மானுள் வருமேல் அவன்வாயிற் 
கொன்றையந் தீங்குழல் கேளாமோ தோழீ ! " 


“ பாம்பு கயிறாக் கடல்கடைந்த மாயவன் 
ஈங்குநம் மானுள் வருமேல் அவன்வாயில் 
ஆம்பலந் தீங்குழல் கேளாமோ தோழீ ! 


12 


" கொல்லையஞ் சாரற் குருந்தொசித்த மாயவன் 
எல்லை நம் மானுள் வருமேல் அவன்வாயில் 
முல்லையந் தீங்குழல் கேளாமோ தோழீ " | 


ஒருபொருள் மேல் 


மூன்றடுக்கி வந்தமையால் 


இவை மூன்றடியாய் 
ஆசிரியத்தாழிசை. 


வானுற நிமிர்ந்தனை வையகம் அளந்தனை 
பான்மதி விடுத்தனை பல்லுயிர் ஓம்பினை 
நீனிற வண்ணனின் நிறைகழல் தொழுதனம் " 2 


இது தனியே வந்த ஆசிரியத்தாழிசை . 


“ கொன்றார்ந் தமைந்த குருமுகத் தெழினிறக் குருதிக் 

கோட்டின விருந்தாட் பெருங்கைக் 
குன்றாமென வன்றாமெனக் குமுறா நின்றன 
கொடுந்தொழில் வேழம் ; 


1 சிலப்பதிகாரம் 17 : 1-3, யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 75 


யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 29 


2 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 75 


யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா. 29 


43 


வென்றார்ந் தமைந்த விளங்கொளி யிளம்பிறைத் 

துளங்குவா ளிலங்கெயிற் றழலுளைப் பரூஉத்தா 
ள திரும் வானென வெதிருங் கூற்றெனச் 
சுழலா நின்றன சுழிக்கண் யாளி : 


சென்றார்ந் தமைந்த சிறுநுதி வள்ளுகிர்ப் 

பொறியெருத் தெறுழ்வலிப் புலவுநா றழல்வாய்ப் 
புனலாமெனக் கனலாமெனப் 
புகையா நின்றன புலிமானேற்றை ; 


என்றாங் கிவையிவை யியங்கலி னெந்திறத் 

தினிவரல் வேண்டலந் தனிவர லெனத்தலை 
விலக்கலி னிறுவரை மிசையெறி குறும்பிடை 
யிதுவென் னெனவது நோனார் காவிர 
விடைக்கள வுளமது கற்றோரது கற்பன்றே . 1 


இது நான்கடியாய் முதலடியும் மூன்றாமடியும் பதினான்கு சீராய் 
ஏனையடியிரண்டும் 

பதினாறு சீராய் 

இடையிடை குறைந்துவந்த 
ஆசிரியத்துறை . 


இரங்த குயில்முழவா இன்னிசையாழ் தேனா 
அரங்கம் அணிபொழிலா ஆடும்போலும் இளவேனில் 
அரங்கம் அணிபொழிலா ஆடு மாயின் 
மரங்கொல் மணந்தகன்றார் நெஞ்சமென் செய்த திளவேனில் . ” 2 


டைமடக்காய் 


வந்த 


இது நான்கடியாய் இடையிடை குறைந்து 
ஆசிரியத்துறை. 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 16 , 25 , 76 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 29 


4 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 52, 76, 95 


யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா , 29 


" கரைபொரு கான்யாற்றங் கல்லதர் எம்மூள்ளி வருதிராயின் 
அரையிருள் யாமத் தடுபுலி யேறஞ்சி யகன்று போக 
நரையும் மேறுநுங் கைவேலஞ்சு: நும்மை 
வரையர மங்கையர் வௌவுத் லஞ்சுதும் வாரலைபோ, " ) 


இது நான்கடியாய் ஈற்றயலடி குறைந்து வந்த ஆசிரியத்துறை . 


2 


" இரைக்கும் அஞ்சிறைப் பறவைகள் 


இஃது அறுசீர்க் கழிநெடிலடியான் வந்த ஆசிரியவிருத்தம் . 


" கணிகொண் டலர்ந்த " 3 


இஃது எழுசீர்க் கழிடிெலடியான் வந்த ஆசிரியவிருத்தம் . 


. 


இடங்கை வெஞ்சிலை வலங்கை வாளியின் " 4 


இஃது ஒன்பதின்சீர்க் கழிநெடிலடியான் வந்த ஆசிரியவிருத்தம் . 


" கொங்கு தங்கு கோதை யோதி மாதரோடு 


இது பதின் சீர்க் கழிநெடிலடியான் வந்த ஆசிரிய விருத்தம் . 


( 3) 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 76 


தொல்காப்பியம் . இளம்பூரணருரை மேற்கோள் , செய்யுளியல் நூ . 175 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா , 29 


2 சூளாமணி 877 , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 23 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 13 


3 


சூளாமணி 1327 , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 25 


யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 13 


4, 5 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் நா. 15 


யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 13 


45 


கலிப்பா வகை 


10 ஆசு இல் இசை துள்ளல் அள வடிகலிப்பாத் தரவுஒன் ( று ) 

அடைவில் தா ழிசைமூன்றும் தனிச்சொல்சுரி தகமாம் 
மாசுஇலநே ரிசையொத்தா ழிசைக்கலிப்பா அளவே 

மன் சிந்து குறள் அடித்தாழிசைப்பின்பு வருமேல் 
ஏசில் அம்போ தரங்காத்தா ழிசைக்கலிப்பா ; இவற்றோ ( டு ) 

இடை அரா கம் வரில்வண் ணகஒத்தா ழிசையே ; 
பேசியவெண் பா இயைந்து சிந்தடியீற் றடியாய்ப் 

பிறதளை தன் றளை யோசை பெறுவதுவெண் கலிப்பா . 


ஆசு இல் இசை துள்ளல் அளவடி கலிப்பா ” எ - து , துள்ளலோசை 
யினையும் அளவடியினையும் உடையது கலிப்பா . 


தரவு ஒன்று அடைவில் தாழிசை மூன்றுந் தனிச்சொல் கரிதகமாம் 
மாசு இல நேரிசையொத்தாழிசைக்கலிப்பா எ - து , தரவொன்றும் தாழிசை 
மூன்றுந் தனிச்சொல்லுஞ் சுரிதகமுமாய் வருவது நேரிசையொத்தாழிசைக் கலிப்பா ; 


15 


அளவே மன் சிந்து குறள் அடித் தாழிசைப் பின்பு வரு மேல் ஏசில் 
அம் போதரங்கவொத்தாழிசைக் கலிப்பா எ - து , முன்போலத் தரவுந் 
தாழிசையும் , பின்பு நாற்சீரடியானும் முச்சீரடியானும் இருசீரடியானும் வந்த 
அம்போதரங்கமும் உடைத்தாய்த் தனிச்சொல்லுஞ் சுரிதகமும் பெற்றுவருவது 
அம்போதரங்கவொத்தாழிசைக் கலிப்பா . 


இவற்றோ ( டு ) இடை அராகம் வரில் வண்ணக ஒத்தாழிசையே 
எ - து . இந்த அம்போதரங்க உ.றுப்பையும் உடைத்தாய்த் தாழிசைக்கும் 
அம்போதரங்கத்துக்கும் இடை யே அராக உறுப்பைப் பெற்றுவருவது வண்ணக 
ஒத்தாழிசைக் கலிப்பா . 


எ - து , 


பேசிய வெண்பா இயைந்து சிந்தடி ஈற்றடியாய்ப் பிறதளை 
தன்றளை யோசை பெறுவது வெண்கலிப்பா 

வெண்பாவின் 
நடைத்தாய் ஈற்றடி சிந்தடியாய்த் தன்றளையாகிய கலித்தளைபையும் பிற 
தளையையும் பெற்றுக் கபிபோசையினையுடைத்தாய் வருவது வெண்கலிப்பா 
எ - று. 


சித -12 


46 


இவற்றிற்கு உதாரணம் : 


வானெடுங்கண் பனிகூர வண்ணம்வே றாய்த்திரித்து 
தோணெடுந் தகைதுறந்து துன்பங்கூர் பசப்பினவரய்ப் 
பூணொடுங்த முலைகண்டும் பொருட்பிரிதல் வலிப்பவோ ; 


இது தரவு . 


சூருடைய கடுங்கடங்கள் சொலற்கரிய என்பவால் 
பீருடைய நலந்தொலையப் பிரிவரோ பெரியவரே ; 
சேணுடைய கடுங்கடங்கள் செலற்கரிய என்பவால் 
நாணுடைய நலந்தொலைய நடப்பரோ நலமிலரே ; 
சிலம்:படைந்த வெங்கானஞ் சீரிலவே என்பவல் 
புலம்படைந்த நலந்தொலையப் போவரோ பொருளிலரே ; 

இவை மூ ைறுந் தாழிசை . 
எனவாங்கு , 
(தனிச்சொல் ) 


அருளெனும் இலராய்ப் பொருள்வயிர் பிரிவோர் 
பன்னெடுங் காலமும் வாழியர் 
பொன்னெடுந் தேரொடுந் தானையிற் பொலிந்தே 


| 


இது சுரீதகம் . 


இது , தரவு மூன் றடியாய்த் தாழிசை மூன்றும் இரண்டடியாய்த் தனிச் 
சொற்பெற்று மூன்றடியாசிரியச் சுரிதகத்தால் இற்ற நேரிசை ஒத்தாழிசைக்கலிப்பா . 


கெடலரு மாமுனிவர் கிளர்ந்துடன் தொழுதேத்தக் 
கடல்கெழு கனைசுடரிற் கலந்தொளிரும் வாலுளைய 
அழல்விரி சுழல்செங்கண் அரிமாவாய் மலைந் நானைத் 
தாரொடு முடிபிதிரத் தமனியப் பொடி பொங்க 
ஆர்புனல் இழிகுருதி அகலிடம் உடனனைப்பக் 
கூருகிரான் மார்பிடந்த கொலைமலி தடக்கையோய் ; 


இது தரவு . 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 82 


யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 30 


47 


மூரைசதிர வியன் மதுரை முழுவதூஉத் தலைபனிப்பப் 
புரைதொடித் திரடிண்டோட் போர்மலைத்த மரமல்லர் 
அடியொடு முடியிறுப்புண் டயர்ந்தவண் நிலஞ்சேரப் 
பொ ), யெழ வெங்களத்துப் புடைத்தது தின் புகழாமோ; 
கலியொலி வியனுலகங் கடந்துட னனிதடுங்க 
வலியியல் அவிராழி மாறெதிர்த்த மருட்சோர்வு 
மாணாதார் உடம்போடு மறம்பிதிர வெதீர்கலங்கிச் 
சேணுயர் நெடுவிசும்பிற் சிதைத்தது நின் சினமாமோ ; 
படுமணி இன நிரைகள் பரந்துடன் இரிந்தோடக் 
கடுமுரண் எதிர்மலைந்த காரொலி எழிலேறு 
வெரிநொடு மருப்பொசிய வீழ்ந்துதிறல் வேறாக 
எருமலி பெருந்தொழவில் இறுத்தது நின் னிகலாமோ ; 

இவை மூன்றுந் தாழிரை. 
இலங்கொளி மரகத எழில்மிகு வியன்கடல் 
வலம்புரித் தடக்கை மாஅல் நின்னிறம் ; 
விரியிணர்க் கோங்கமும் வெந்தெரி பசும்பொனும் 
பொருகளி றட்டோய் புரையும் நின்னுடை ; 

இவை பேரெண் . 
கண்கவர் கதிர்முடி கனலுஞ் சென்னியை ; 
தண்சுடர் உ.றுபகை தவிர்த்த ஆழியை; 
ஒலியியல் உவணம் ஓங்கிய கொடியினை ; 
வலிமிகு சகடம் மாற்றிய அடியினை ; 

இவை அளவெண் . 
போரவுணர்க் கடந்தோய் நீஇ; 
புணர்மருதம் பிளந்தோய் நீஇ; 
நீரகல மளந்தோய் நீஇ ! 
நிழறிகழைம் படையோய் நீஇ , 

இவை இடையெண் . 
ஊழி நீஇ; உலகு நீஇ ; உருவு நீஇ ; அருவு நீஇ; 
ஆழி நீஇ; அருளு நீஇ ; அறமு நீஇ ; மறமு நீஇ; 

இவை சிற்றெண் . 
எனவாங்கு 
(தனிச்சொல் ) 


48 


அடுதிறல் ஒருவநிற் பரவுதும் எங்கோன் 
தொடுகழற் கொடும்பூட் பகட்டெழில் மார்பிற் 
கயலொடு கலந்த சிலையுடைக் கொடுவரிர் 
புயலுறழ் தடக்கைப் போர்வேல் அச்சுதன் 
தொன்று முதிர் கடலுலகம் முழுதுடன் 
ஒன்றுபுரி திகிரி உருட்டுவோன் எனவே. ) 

இது சுரிதகம் . 
இஃது எட்டும் பதினாறுமென்று சொல்லப்பட்டவை குறைந்து மூச்சீரடி 
நான்கும் இருசீரடி பொட்டுமாய் வந்த அம்போதரங்க ஒத்தாழிசைக் கலிப்பா . 
எட்டும் பதினாறுமென்பன குறையாமல் வந்தவாறு , யாப்பருங்கலவிருத்தியுட் 
கண்டுகொள்க . 

விளங்குமணிப் பசும்பொன்னின் விரித்தமைத்துக் கதிர்கான்று 
துளங்குமணிக் கனைகழற்கால் துறுமலர் தறும்பைத்தார்ப் 
பரூஉத் தடக்கை மதயானைப் பகட்டெழில் தெரிகுஞ்சிக் 
குரூஉக்கொண்ட மணிப்பூணோய் ! குறையிரந்து முன்னாட்கண் 
மாயாத வனப்பினையாய் மகிழ்வார்க்கும் அல்லார்க்கும் 
தாயாகித் தலையளிக்குத் தண்டுறை ஊரகேள் ; 

இது தரவு. 
காட்சியாற் கலப்பெய்தி எத்திறத்துங் கதிர்ப்பாகி 
மாட்சியாற் றிரியாத மரபொத்தாய் கரவினாற் 
பிணிநலம் பெரிதெய்திப் பெருந்தடந்தோள் வனப்பழிய 
அணிதலந் தனியேவந் தருளுவதும் அருளாமோ ; 
அன்பினால் அமுதளைஇ அறிவினாற் பிறிதின்றிப் 
பொன்புனை பூணாகம் பசப்பெய்தப் பொழிலிடத்தும் 
பெருவரைத்தோள் அருளுதற் கிருளிடைத் தமியையாக் 
கருவரைத்தோள் கதீர்ப்பிக்குங் காதலுங் காதலோ ; 
பாங்கனையே வாயிலாப் பல்காலும் வந்தொழுகுந் 
தேங்காத கரவினையுந் தெளியாத இருளிடைக்கட் 
குடவரைவேய்த் தோளிணைகள் குளிர்ப்பிப்பான் தமியையாய்த் 
தடமலர்த்தார் அருளுநின் தகுதியுந் தகுதியே ; 

இவை மூன்றுந் தாழிசை. 
1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 83 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 30 
தொல் செய் , பேராசிரியருரை மேற்கோள் , நூ . 146 


தாது முறிசெரி தடமலர் இடையிடை 

தழலென விரிவனபொழில் ; 
போதுறு நறுவிரை புதுமலர் தெரிதரு 

கருநெய்தல் விரிவனகழி ! 
தீதுறு தீரமறு கெனநனி துணையொடு 

சிவமொடு பிணைவனதுறை ; 
மூதுறும் ஒலிகலி நரைதரு திரையொடு 

கழிதொடர் புடையதுகடல் ; 


இவை நான்கும் அராகம் . 


கொடுந்திறல் உடையன சுரவேறு கொட்பதனால் 
இடுங்கழி இராவரு 5 ல் வேண்டாமென் றுரைத்திலமோ ; 


கருநிறத் தெறுழ்வலிக் காம்பெசி துடைமையால் 
இருநிறத் தொருகானல் இராவாரல் என்றிலமோ ; 


இவை நாற்சீர் ஈரடி இரண்டு அம்போதரங்கம் . 


நாணொடு கழிந்தன்றால் பெண்ணரசி நலத்தகையே ; 
துஞ்சலும் ஒழிந்தன்றால் தொடித்தோனி தடங்கண்ணே ; 
அரற்றொடு கழிந்தன்றால் ஆரிருளும் ஆயிழைக்கே; 
நயப்பொடு கழிந்தன்றால் நனவினும் நன்னுதற்கே ; 


இவை நாற்சீர் ஓரடி நான்கு அப்போதரங்கம் . 


அத்திறத்தா லசைந்தன தோள் ; 

அலர்தற்கு மெலிந்தன கண் ; 
பொய்த்துரையால் புலர்த்த முகம்; 

பொன்னிறத்தாற் போர்த்த முலை ; 
அழலினால் அசைந்த நகை ; 

அணியினால் ஒசித்த திடை ; 
குழலினால் அவிர்ந்த முடி; 

குறையினாற் கோடிற்று நிறை ; 


இவை முச்சீர் ஓரடி எட்டு அம்போதரங்கம் . 


சித -13 


50 


உட்கொண்ட தகைத்தொருபால் ; உலகறிந்த அலத்தொருபால் ; 
கட்கொண்டல் துளித்தொருபால் ; கழிவெய்தும் படித்தொருபால் ; 
பரிவுறூஉந் தகைத்தொருபால் ; படர்வு றாஉம் பசப்பொருமால் ; 
இரவுறாஉந் துயரொருபால் ; இளிவந்த எழிற்றொருபால் ; 
மெலிவுறுஉந் தகைத்தொருபால் ; விளர்ப்புவந் தடைந்தொருபால் ; 
பொலிவுசென் றகன்றொருபால் ; பொறைவந்து கூர்ந்தொருபால் : 
காதலிற் கதீர்ப்பொருபால் ; கட்படாத் துயரொருபால் ; 
ஏதிலர்ச்சென் றணைந்தொருபால் ; இயனாணிற் செறிவொருபால் : 

இவை இருசீர் ஓரடிப் பதினாறு அப்போதரங்கம் . 
எனவாங்கு , 
(தனிச்சொல் ) 


இன்னதிவ் வழக்கம் இத்திறம் இவள்நலம் 
என்னவும் முன்னாள் துன்னாய் ஆகிக் 
கலந்தவ ணிலைமை ஆயினு நலந்தகக் 
கிளையொடு கெழீஇய தனையவிழ் கோதையைக் 
கற்பொடு காணிய யாமே 
பொற்பொடு பொலிகநும் புணர்ச்சி தானே .. 

இது சுரிதகம் . 
இது, தரவு தாழிசை அராகம் அம்போதரங்கம் தனிச்சொல் சுரிதகம் 
என்னும் ஆறுறுப்பும் குறைவின்றி வந்த வண்ணக ஒத்தாழிசைக் கலிப்பா . 


வாளார்ந்த மழைத்தடங்கண் வனமுலைமேல் வம்பனுங்கக் 
கோளார்ந்த பூணாகங் குழைபுரளக் கோட்டெருத்தின் 
மாலைதாழ் கூந்தலார் வரன்முறையால் வந்தேத்தச் 
சோலைதாழ் பிண்டிக்கீழ்ச் சூழ்ந்தவர்தஞ் சொன் 

முறையால் 
மனையறமுந் துறவறமும் மண்ணவர்க்கும் விண்ணவர்க் தம் 
வினையறுக்கும் வகைதெரிந்து வீடொடுகட் டிவையுரைத்த 
தொன்மைசால் மிகுகுணத்துத் துறவரசைத் தொழுதேத்த 

நன்மைசால் வீடெய்து மாறு . " ? 
இது , கலித்தளை தட்டுக் கலி யோசை தழுவி வந்தமையால் வெண்கலிப்பா . 
1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 84 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 31 
2 யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 31 


51 


* ஏர்மலர் நறுங்கோதை எருத்தலைப்ப இறைஞ்சித்தண் 
வார்மலர்த் தடங்கண்ணார் வலைப்பட்டு வருந்தியவன் 
தார்வரை அகல்மார்பன் தனிமையை அறியுங்கொல் 
சீர்மலி கொடியிடை சிறந்து . ” 1 


இஃது ஆசிரிய நிரையசைத் தளையான்வந்த வெண்கலிப்பா . 


கொச்சகக்கலி , கலிப்பா இனம், வஞ்சிப்பா , வஞ்சிப்பா இனம் 


11, பெறுதரவு தரவிணையே சிலபலதா ழிசையால் 

பிறழ்விலவும் மயங்கினவும் அப்பெயர்க்கொச் சகமாம் 
இறுதி நீண் ( டு ) அளவொத்தல் பலவடிதா ழிசையே ; 

எழில் ஐஞ்சீர் அடி நான்கு கலித்துறைநே ரடி நான் ( கு ) 
உறுதல்கலி விருத்தம் இசை தூங்கல் அடி குறள் சிந் ( து ) 

ஒடுதனிச்சொல் பெற்று அகவல் இறும்வஞ்சி இருசீர் 
அறை அடி நான் ( கு ) ஒருமூன்று தாழிசை ஆங் கவற் ( று ) ஒன் ( று ) 

ஆம் துறைமுச் சீரடிநான் காம்வஞ்சி விருத்தம் . 
என்பது சூத்திரம், 


பெறுதரவு தரவிணையே....... கொச்சகமாம் ” எ - து . தரவொன்றே 
வந்தால் தரவுகொச்சகக் கலிப்பா எனவும் , தரவிரண்டாய் வந்தால் தரவிணைக் 
கொச்சகக் கலிப்பா எனவும் , சில தாழிசை வந்தால் சிஃறாழிசைக் கொச்சகக் 
கலிப்பா எனவும், பல தாழிசை வந்தால் பஃறாழிசைக் கொச்சகக் கலிப்பா 
எனவும் , பலவடியும் மயங்கி வந்தால் மயங்கிசைக் கொச்சகக்கலிப்பா எனவும் 
பெயராம் . 


இறுதிநீண்டு ....... தாழிசையே ” 

எ - து , பல படியாய் எல்லாவடியுந் 
தம்முள் அளவொத்து ஈற்றடி நீண்டுவருவது கலித்தாழிசை 

எழில்ஐஞ்சீர் ...... கலித்துறை " எ - து , ஐஞ்சீரால் வரும் நாலடியை 
யுடையது கலித்துறை. 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 85 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 81 


52 


நாற்சீர் நாலடியாய் 


“ நேரடி நான் தறுதல் கலிவிருத்தம் " எ -- து, 
வருவது கலிவிருத்தம் . 

(இனி , வஞ்சிப்பாவுக்கு வரலாறு ) 


இசை தூங்கல் அடி ..... அகவலிறும் வஞ்சி எ -- து . தூங்கல் ஓசை 
யினை உடைத்தாய் , இருசீரடியினையும் முச்சீரடியினையும் உடைத்தாய்த் 
தனிச்சொற்பெற்று ஆசிரியச் சுரிதகத்தான் முடிவது வஞ்சிப்பா. ( குறள் 
சிந்தொடு என்னும் விதப்பினால் , குறளடி வஞ்சிப்பாவென்றும் சிந்தடி 
வஞ்சிப்பாவென்றும் பெயருடன் வழங்கும் என்க . ) 


e 


இருசீர் அறை அடி ..... தாழிசை எ - து , இருசீர் நாலடியாய் ஒரு 
பொருண் மேல் மூன்றடுக்கி வருவது வஞ்சித்தாழிசை. 


4 . 


ஆங்கவற்று ஒன்று ஆம் துறை 
தனியே வருவது வஞ்சித்துறை, 


எ --- து , அந்தத் தாழிசையொன்று 


" முச்சீரடி நான்காம் வஞ்சிவிருத்தம் " எ - து , முச்சீர் நாலடியாய் 
வருவது வஞ்சிவிருத்தம் எ - று . 


இவற்றுக்கு முறையே உதாரணம் வருமாறு : 


“ செல்வப்போர்க் சுதக்கண்ணன் ......மநமம்பாய்த் தொளித்ததே " 1 
இது , கரிதகமில்லாத தரவுகொச்சகக்கலிப்பா . 


குடநிலைத் தண்புறவிற் கோவலர் எடுத்தார்ப்பத் 
தடநிலைப் பெருந்தொழுவிற் றகையேறு மரம்பாய்ந்து 
வீங்குமணிக் கயிறொரீஇத் தாங்குவனத் தோன்றப்போய்க் 
கலையினொடு முயலிரியக் கடிமுல்லை முறுவலிப்ப 


எனவாங்கு , 


1 பாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 20, 32, 78, 86 


1 யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 11 , 15, 11 , 32 


53 


ஆனொடு புல்லிப் பெரும்புதல் முனையும் 

கானுடைத் தவர்தேர் சென்ற வாறே . " 1 
இது தனிச்சொற் பெற்றுச் சுரிதகத்தாலிற்ற தரவுகொச்சகக்கலிப்பா . 


f4 


வடிவுடை நெடுமுடி வானவர்க்கும் வெலற்கரிய 
கடிபடு நறும்பைந்தார்க் காவலர்க்தங் காவலனாம் 
கொடிபடு வரைமாடக் கூடலார் கோமானே ; 


இது தரவு. 


எனவாங்கு , 
(தனிச்சொல் ) 


துணைவளைத்தோள் இவள் மெலியத் தொன்னலந் தொடர்புண்டாங் 
கிணைமலர்த்தார் அருளுமேல் இதுவதற்கோர் மாறென்று 
துணைமலர்த் தடங்கண்ணார் துணையாகக் கருதாரே ; 

இது தரவு . 
அதனால் , 
( தனிச்சொல் ) 


செவ்வாய்ப் பேதை இவள் திறத் 
தெவ்வா றாங்கொலிஃ தெண்ணிய வாறே ?. ” 2 

-சுரிதகம் . 
இஃது . இடையிடை தனிச்சொற்பெற்றுச் சுரிதகத்தாலிற்ற தரவீணைக் 
கொச்சகக் கலிப்பா . இனிச் சுரிதகமில்லாததூஉம் வந்தவழிக் கண்டுகொள்க . 


பரூஉத்தடக்கை மதயானைப் பணையெருத்தின் மிசைத்தோன்றிக் 
குரூஉக்கொண்ட வெண்குடைக்கீழ்க் குடைமன்னர் புடைசூழப் 
படைப்பரிமான் தேரினொடும் பரந்துலவு மறுகினிடைக் 
கொடித்தானை யிடைப்பொலிந்தான் கூடலார் கோமானே ; 

இது தரவு . 
ஆங்கொருசார் , 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 22 , 86 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 21 , 32 , 38 


2 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 86 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா , 32 
சித -14 


54 


உச்சியார்க் கீறைவனாய் உலகமெலாங் காத்தளிக்கும் 
பச்சையார் மணிப்பைம்பூட் புரந்தரனாப் பாவித்தார் 
வச்சிரங்கைக் காணாத காரணத்தான் மயங்கினரே ; 


ஆங்கொருசார் , 


அக்காலம் அணி நிரைகாத் தருவரையாற் பனிதவிர்த்து 
வக்கிரனை வடிவழித்த மாயவனாப் பாவித்தார் 
சக்கரங்கைக் காணாத காரணத்தாற் சமழ்த்தனரே ; 

ஆங்கொருசார் , 
(தனிச்சொல் ) 


மால்கொண்ட பகைதணிப்பான் மாத்தடிந்து மயங்காச்செங் 
கோல்கொண்ட சேவலங் கொடியவனாப் பாவித்தார் 
வேல்கண்ட தின்மையால் விம்மிதராங் நின்றனரே ! 

இவை மூன்றும் தாழிசை. 
அதாஅன்று , 
(தனிச்சொல் ) 


கொடித்தேர் அண்ணல் கொற்கைக் கோமான் 
இன்புகழ் ஒருவன் செம்பூட் சேஎய் 
என்று நனி யறிந்தனர் பலரே ; தானும் 
ஐவருள் ஒருவனென் றறியல் ஆகா 
மைவரை யானை மடங்கா வென்றி 
மன்னவன் வாழியென் றேத்தத் 
தென்னவன் வாழி திருவொடும் பொலிந்தே . " 1 

இது சுரிதகம் . 
இஃது . இடையிடையே தனிச்சொற்பெற்று , நேரிசையொத்தாழிசைச் 
கலிப்பாவிற் சிறிது வேறுபட்டுத் தன் றளையான் வந்தமையாற் சிஃறாழிசைக் 
கொச்சகக்கலிப்பா . 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 86 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 82 
வீரசோழியம் , யாப்பு , பெருந்தேவனாருரை மேற்கோள் , கா . 11 


55 


தண்மதியேர் முகத்தானைத் தனியிடத்து நனிகண்டாய் 
குண்மதியும் உடனிறையும் உடன்றனர மூன்னாட்கண் 
கண்மதியோர்ப் பிவையின்றிக் காரிகையின் நிறைகவர்ந்து 
பெண்மதியின் மகிழ்த்த நின் பேரருளும் பிறிதாமோ ; 

இது தரவு . 


இள நலம் இவள்வாட இரும்பொருட்குப் பிரிவாயேல் 
தள நல முகைவெண்பல் தாழ்குழல் தளர்வாளோ ; 


தகைநலம் இவள்வாடத் தரும்பொருட்குப் பிரிவாயேல் 
வகைநலம் இவள்வாடி வருந்தியில் இருப்பாளோ ; 


அணிநலம் இவள்வாட அரும்பொருட்குப் பிரிவாயேல் 
மணி நலம் மகிழ்மேனி மாசொடு மடிவாளோ; 
நாம்பிரியேம் இனியென்று நன்னுதலைப் பிரிவாயேல் 
ஓம்பிரியேம் எனவுரைத்த உயர்மொழியும் பழுதாமோ ; 
குன்றளித்த திரள்தோளாய் கொய்புனத்துக் கூடியஞான் ( று ) 
அன்றளித்த அருண்மொழியால் அருளுவதும் அருளாமோ ; 
சில்பகலும் ஊடியக்கால் சிலம்பொலிச்சீ றடிபரவிப் 
பல்பகலும் தலையளித்த பனிமொழியும் பழுதாமோ, 

இவை ஆறும் தாழிசை. 
எனவாங்கு , 

( தனிச்சொல் ) 
அரும்பெறல் இவளினும் தரும்பொருள் அதனினும் 
பெரும்பெறல் அரியன வெறுக்கையும் அற்றே 

அதனால் , 
விழுமிய தறிமதி வாழி 
கெழுமிய காதலில் தரும்பொருள் சிறிதே . ” 1 

இது சுரிதகம் . 
இது, நான்கடித் தரவும் ஈரடித் தாழிசையாறும் தனிச்சொல்லும் 
ஆசிரியச் சுரிதகமுமாய் வந்தமையாற் பஃறாழிசைக் கொச்சகக்கலிப்பா . 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 8: 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா. 31 


56 


“ மணிகிளர் நெடுமுடி மாயவனுந் தம்முனும்போன் 
றணிகிளர் நெடுங்கடலுங் கானலுந் தோன்றுமால் 
நுரைநிவந் தவையன்ன நொய்ப்பறைய சிறையன்னம் 
இரைநயந் திறைகூரும் ஏமஞ்சால் துறைவகேள் ; 


மலையென மழையென மஞ்செனத் திரைபொங்கிக் 
கனலெனக் காற்றெனக் கடிதுவத் திசைப்பினும் 
விழுமியோர் வெகுளிபோல் வேலாழி இறக்கலா 
தெழுமுந்நீர் பெயர்ந்தோடும் ஏமஞ்சால் துறைவகேள் ; 

இவையிரண்டுந் தரவு. 


கொடி புரையும் நுழைநுசுப்பிற் குழைக்கமர்ந்த திருமுகத்தோன் 
தொடிநெகிழ்ந்த தோள் கண்டும் துறவலனே என்றியால் ; 


கண்கவரு மணிப்பைம்பூட் கயில்கவைஇய சிறுபுறத்தோள் 
தெண்பனிகண் உகக்கண்டுந் தீரியலனே என்றியால் ; 


நீர்பூத்த நிரையிதழ்க்கண் நின்றொசிந்த புருவத்தோள் 
பீர்பூத்த நுதல்கண்டும் பிரியலனே என்றியால் ; 


கனைவரல்யாற் றிருகரைபோற் கை நில்லா துண்ணெகிழ்ந்து 
நினையுமென் நிலைகண்டும் நீங்கலனே என் றியால் ; 


வீழ்சுடரில் நெய்யேபோல் விழுமதோய் பொறுக்கல்லாத் 
தாழுமென் நிலைகண்டுந் தாங்கலனே என்றியால் ; 


கலங்கவிழ்ந்த நாய்கன்போற் களைதுணை பிறிதின்றிப் 
புலம்புமென் நிலைகண்டும் போகலனே என்றியால் ; 

இவை ஆறுந் தாழிசை . 
அதனால் , 
(தனிச்சொல் ) 


அடும்பம லிறும்பின் நெடும்பணை மிசைதொறுங் 
கொடும்புற மடலிடை ஒடுங்கின குருகு ; 


செறிதரு செருவிடை எறிதொழில் இளையவர் 
நெறிதரு புரவியின் மறிதருந் திமில் ; 


57 


அரசுடை நிரைபடை விரைசெறி முரசென 
நுரைதரு திரையொடு கரைபொருங் கடல் ; 


அலங்கொளி ரவீர்சுடர் இலங்கொளி மறைதொறுங் 
கலந்தெறி காலொடு புலம்பின பொழில் ; 

இவை நான் கும் அராகம் . 


விடாஅது கழலுமென் வெள்வளையுஞ் செறிப்பாய்மன் 
கெடாஅது பெருகுமென் கேண்மையும் நிறுப்பாயோ ; 


ஒல்லாது கழலுமென் ஒளிவளையுஞ் செறிப்பாய்மன் 
நில்லாது பெருகுமென் நெஞ்சமும் நிறுப்பாயோ ; 


தாங்காது கழலுமென் தகைவளையுஞ் செறிப்பாய்மன் 
நீங்காது பெருகுமென் நெஞ்சமும் நிறுப்பாயோ; 


மறவாத அன்பினேன் மனதிற்கு மாறுரையாய் 
துறவாத தமருடையேன் துயர்தீரு மாறுரையாய் ; 


காதலார் மார்பின்றிக் காமக்கு மருந்துரையாய் 
ஏதிலார் தலைசாய யானுய்யு மாறுரையாய் ; 


இணைபிரிந்தார் மார்பின்றி இன்பக்கு மருந்துரையாய் 
துணைபிரிந்த தமருடையேன் துயர் தீரு மாறுரையாய் ; 


இவை ஆறும் தாழிசை. 


எனவாங்கு, 
(தனிச்சொல் ) 


பசை போன் றதுதுறை . பரிவா யினகுறி 
நகையிழந் தது மூகம் நனிநா ணிற்றுளம் 
தகையிழந் ததுதோள் , தலைசிறந் ததுதுயர் 
புகைபரந் ததுமெய் , பொறையாகின் றென்னுயிர் . 

இவை இருசீர் ஓரடி எட்டம் போதரங்கம். 
அதனால் , 

(தனிச்சொல் ) 
சித-15 


58 


இனையது நிலையால் அனையது பொழுதால் 
இனையல் வாழி தோழி துணைவாற் 
பனியொடு கழிக உண்கண் 
என்னொடு கழிகஇத் துன்னிய நோயே . " 1 


இது , தரவிரண்டுந் தாழிசையாறும் தனிச்சொல்லும் அராகம் நான் கும் 
பெயர்த்தும் ஆறு தாழிசையும் தனிச்சொல்லும் எட்டம்போதரங்கவுறுப்பும் 
தனிச்சொல்லுஞ் சுரிதகமும் பெற்று நான்கடியாய் ஈற்றுக்கலிக்கு ஓதப்பட்ட 
ஆறுறுப்பும் மிக்குங் குறைந்தும் பிறழ்ந்தும் மயங்கியும் வந்தமையால் 
மயங்கிசைக் கொச்சகக்கலிப்பா . 


இனி ஆசிரியத்தினோடும் வெண்பாவினோடும் மயங்கிசைக் கொச்சகக் 
கலிப்பா 

வருமாறு : 


1 . 


காமர் கடும்புனல் கலந்தெம்மோ டாடுவாள் 
தாமரைக்கண் புதைத்தஞ்சித் தளர்த்ததனோ டொழுகலான் 
நீணாக நறுந்தண்டார் தயங்கப்பாய்த் தருளினாற் 
பூணாகம் உறத்தழீஇப் போதந்தான் அகனகலம் 
வருமுலை புணர்ந்தன என்பதனால் என்நோழி 
அருமழை தரல்வேண்டின் தருகிற்கும் பெருமையளே ; 


அவனுந்தான் , 


ஏனல் இதணத் தகிற்புகை உண்டியங்கும் 
வானூர் மதியம் வரைசேரின் அவ்வரைத் 
தேனின் இறாலென ஏணி இழைத்திருக்தங் 
கானக நாடன் மகன் ; 


சிறுகுடி யீரே சிறுகுடி யீரே 
வள்ளி கீழ்விழா வரைமிசைத் தேன்தொடா 
கொல்லை குரல்வாங்கி ஈனா மலைவாழ்நர் 
அல்ல புரிந்தொழுக லான் ; 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 86 


யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா , 32 


காந்தள் கடிகமழுங் கண்வாங் கிருஞ்சிலம்பின் 
வாங்கமை மென்றோள் குறவர் மடமகளிர் 
தாம்பிழையார் கேள்வர்த் தொழுதெழலால் தம்மையருந் 
தாம்பிழையார் தாம்தொடுத்த கோல் ; 


எனவாங்கு , 


அறத்தொடு நின்றேனைக் கண்டு திறப்பட 
என்னையர்க் குய்த்துரைத்தாள் யாய் ; 


அவரும் , 


தெரிகணை நோக்கிச் சிலைநோக்கிக் கண்சேந்தும் 
ஒருபக லெல்லாம் உருத்தெழுந் தாறி 
இருவர்கட் குற்றமும் இல்லையால் என்று 
தெருமந்து சாய்த்தார் தலை; 


நெரியிழாய் நீயுநின் கேளும் புணர 
வரையுறை தெய்வம் உவப்ப உவந்து 
குரவை தழீஇயாம் ஆடக் குரவையுட் 
கொண்டு நிலைபாடிக் காண் ; 


நல்லாய் , 


நன்னாள் தலைவரும் எல்லை நமர்மலைத் 
தந்நாண்தாம் தாங்குவார் என்னோற் றனர்கொல் ; 
புேைவங்கைத் தாதுறைக்கும் பொன்னறை முன்றில் 
நனவிற் புணர்ச்சி நடக்குமா மன்றோ 
நனவிற் புணர்ச்சி நடக்கலும் ஆங்கே 
கனவிற் புணர்ச்சி கடிதுமாம் அன்றோ 


விண்டோய்கல் நாடனும் நீயும் வதுவையுள் 
பண்டறியா தீர்போற் படர்கிற்பீர் மற்கொலா ? 
யண்டறியா தீர்போற் படர்ந்தீர் பழங்கேண்மை 
கண்டறியா தேன்போற் கரக்கிற்பென் மற்கொலோ ; 


60 


மைதவழ் வெற்பன் மணவணி காணாமர் 
கையாற் புதைபெறூஉங் கண்களும் கண்களோ ! 
என்னைமன் , நின்கண்ணாற் காண்பென்மன் யான்; 
தெய்தல் இதழுண்கண் நின்கண்ணா தென்கண்மன் ; 


எனவாங்கு , 


நெறியறி செறிகுறி புரிதிரி பறியா அறிவனை முந்துறீஇத் 
தகைமிகு தொகைவகை அறியுஞ் சான்றவர் இனமாக 


வேய்புரை மென்றோள் பசலையும் அம்பலும் 
மாயப் புணர்ச்சியும் எல்லாம் உடனீங்கச் 
சேயுயர் வெற்பனும் வந்தனன் 
பூவெழில் உண்கணும் பொலிகமா வினியே ” , 


இஃது . ஆசிரியத்தினோடும் வெண்பாவினோடும் வந்த மயங்கிசைக் 
கொச்சகக்கலிப்பா . 


கொய்தினை காத்தும் குளவி அடுக்கத்தெம் 
பொய்தற் சிறுகுடில் வாரல்நீ ஐய ! நலம்வேண்டின் ; 


ஆய்தினை காத்தும் அருவி அடுக்சுத்தெம் 
ஆசில் சிறுகுடில் வாரல்நீ ஐா ! நலம்லேண்டின் ; 


மென்றினை காத்தும் மிகுபூங் கமழ்கானற் 
குன்றச் சிறுகுடில் வாரல்நீ ஐய ! நலம்வேண்டின்; " " 


இவை இரண்டடியாய் ஈற்றடி மிக்கு ஒருபொருண்மேல் மூன்றடுக்கி 
வந்தமையாற் கலித்தாழிசை.. 


1 கலித்தொகை 39 , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 86 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 87 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 38 


3 கலியொத்தாழிசை என்பது யாப்பருங்கல விருத்தியுரைப்பாடம், 


61 


" வாள்வரி வேங்கை வழங்கும் சிறுதெறியெம் 
கேள்வரும் போழ்தின் எழா அல்வாழி வெண்டிங்காள் 
கேள்வரும் போழ்தின் எழாலாய்க் குறாலியரோ 
நீள்வரி நாகத் நெயிறே வாழி வெண்டிங்காள் . " 1 


இஃது ஈற்றடி மீக்கு ஏனையடி மூன்றும் ஒத்துவந்த கலித்தாழிசை. 


1 . 


பூண்ட பறையறையப் பூதம் மருள 
நீண்ட சடையான் ஆடுமே 
நீண்ட சடையான் ஆடும் என் 
மாண்ட சாயல் மலைமகள் காணவே காணவே . " 2 


இஃது ஈற்றடி மிக்கு , இரண்டாம் அடி குறைந்து , முதலடியும் , மூன்றாம் 
அடியும் ஒத்துவந்த கலித்தாழிசை. 


14 


யானும் தோழியும் ஆயமும் ஆடும் துறை நண்ணித் 
தானும் நேரும் பாகனும் வந்தென் நலனுண்டான் 
தேனும் பாலும் போல்வன சொல்லிப் பிரிவானேல் 

கானும் புள்ளும் கைதையும் எல்லாம் கரியன்றே ? " 3 
எனவும் , வென்றான் வினையின் " எனவும் , இவை 
நான்கடியாய் வந்தமையாற் கலித்துறை. 


.. 


ஐஞ்சீர் 


" வேய் தலை நீடிய வெள்ளி விலங்கலின் 
ஆய்தலி னொண்சுட ராழியி னான்றமர் 
வாய்தலி னின்றனர் வந்தென மன்னன் முன் 
நீதலை சென்றுரை நீள்கடை காப்போய் " 4 
எனவும் , 


1 , 2 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 87 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 


3 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 28, 88, 95 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள், கா . 33 


4 சூளாமணி 65 , யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா , 33 
சித -16 


62 


" தேம்பழுத் தினியநீர் மூன்றும் ” } 


எனவும் , நாற்சீரடியால் வந்தமையாற் கலிவிருத்தம் . 


இனி வஞ்சிப்பாவுக்கு வரலாறு : 


பூந்தாமரைப் போதலமரத் 


இ.து நாளுமென்னுந் தனிச்சொற் பெற்றுச் கரிதகத்தாலிற்ற குறளடி 
வஞ்சிப்பா. 


" கொடிவாலன குருநிறத்தன குறுந்தாளன 
வடிவாளெயிற் றழலுளையன வள்ளுகிரன 
பணையெருத்தின் இணையரிமான் அணையேறித் 
துணையில்லாத் துறவுநெறிக் கீறைவனாகி 
எயினடுவண் இனிதிருந் தெல்லார்க்கும் 
பயில்படுவினை பத்தியினாற் செப்பியோன் 

புணையெனத் 
திருவுறு திருந்தடி திசைதொழ 
வெருவுறும் நாற்கதி வீடுநனி எளிதே . " 3 


இது , புணையென " 

என்னுந் தனிச்சொற் பெற்று ஆசிரியச் 
சுரிதகத்தாலிற்ற சிந்தடி வஞ்சிப்பா . 


“ தொன்னலத்தின் என்பது , பெரிதும் எனுந் தனிச்சொற் பெற்றது . 
இதுவுமது. 


1 சூளாமணி 49, யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 33 


2 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 9, 15 , 21 , 90 


யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள், கா , 9. 34 


3 திருப்பாமாலை , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 90 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , நூ . 34 


63 


“ மடப்பிடியை மதவேழந் 
தடக்கையான் வெயின்மறைக்கு 
மிடைச்சுர மிறந்தோர்க்கே 
நடக்குமென் மனனேகாண் . 


பேடையை மிரும்போத்து 
வேடையான் வெயின்மறைக்குங் 
காடக மிறந்தோர்க்கே 
யோடுமென் மனனேகாண் , 


இரும்பிடியை யிகல்வேழம் 
பெருங்கையான் வெயின்மறைக்கும் 
அருஞ்சுர மிறந்தோர்க்கே 
விரும்புமென் மனனேகாண் , " I 


இவை ஒருபொருண்மேல் மூன்றடுக்கி வந்தமையால் வஞ்சித்தாழிசை. 


" மைசிறந்தன மணிவரை 


கைசிறந்தன காந்தளும் 
பொய்சிறந்தனர் காதலர் 
மெய்சிறந்திலர் விளங்கிழாய் 


2 


என்பதும் , இருசீர் நான்கடியாய் 


என்பதும் , 

திரைத்த சாலிகை ” 
வந்த வஞ்சித்துறை. 


1 


யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 93 


யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 34 


2 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் நூ. 28 


யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 34 


64 


* சோலை ஆர்ந்த சுரத்திடைக் 
காலை யார்கழல் ஆர்ப்பவும் 
மாலை மார்பன் வருமாயின் 
நீல உண்க ணிவன்வாழுமே . ” 1 


என்பதும் , 


இருது வேற்றுமை யின்மையால் ” 7 


என்பதும் , முச்சீர் நான்கடியாய் வந்த வஞ்சிவிருத்தம் . 


(வஞ்சியினம் முற்றும் ,) 


செய்யுளியல் முற்றும் . 


1 


யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , 

நூ . 

28 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கர் : 34 


1 சூளாமணி 742, யாப்பருங்கல விருத்தியுரை மேதினாள் . தூ . 24 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் கா . 13 


65 


3 . 


ஒழிபியல் 


12 ஆந்தளை சீர் கெடில் இகர உகரத்தேய்வு ஒற்றும் 

ஆம் அலகு பெறா அளவுஐ ஔக்குறுமை குறிலாம் 
ஏய்ந்த உயிர் ஓரளபும் ஈரளபும் ஆகி 

ஈரசையாம் மூவசையாம் ஒற்றளபு குறில் நேர் 
சேர்ந்து அசையாம் ஒற்று இலையேல் ஒற்றாம் ஒற்றளபாம் 

செறிவு இல்ஈர் ஒற்றும் மூ வொற்றும் ஓர்ஒற் றாம்முன் 
சார்ந்தகுறில் விட்டிசைக்கின் நேராம் வெண் பாவெண் 

டளை அலது மயங்காது மயங்கிடும் எப் பாவும் , 


என்பது சூத்திரம் . 


1 


ஆந்தளை சீர் கெடில் இகர உகரத்தேய்வு ஒற்றும் ஆம் ” என்பது , 
தளையும் சீரும் கெடவந்த இடத்துக் குற்றியலிகரமுங் குற்றியலுகரமும் ஒற்றடம் ; 
உ ம்மையால் ஒற்றல்லாமலுமாம் ; 


" தளைசீர் கெடில் என்பதனை முதனிலைத் தீபமாக்கிக் கொள்க , 
மேல்வருவனவற்றிற்கும் ஒக்கும் . 

அலகு பெறா அளவு ” எ - து . உயிர்ள பெடை ஒரோவிடங்களிலே 
நீக்கப்படும் . 


gே 


ஐஓளக் குறுமை குறிலாம் " எ -து , ஐகாரக்குறுக்கம் ஔகாரக் 
குறுக்கமும் குற்றெழுத்தாம் ; 


. 


ஏய்ந்தஉயர் ஓரள்பும் ஈர்ள்பும் ஆகி ஈரசையாம் மூவசையாம் 
எ -து , உயிரள்பெடையானது . ஓர்ஸ் பெழுந்தால் ஈரசையாம்: ஈரளபெழுந்தால் 
மூவசையாம் ; 


" செய்யுட்கள் ஓசை சிதையுங்கால் ஈரளபும் ; 

ஐயப்பா டின்றி யணையுமாம் " 1 
சசன மாபுராண முடையாரும் , 
மாபுராண நூற்பா , நன்தூல் மயிலை நாதர் உரைமேற்கோள் , எழுத்தியல் நூ - 37 
சித -17 


1 


66 


வெண்பா முதல யாப்பெவற் றினுக்கும் 
ஓரள பார்த்துஞ் சந்தஞ் சிதைந்திடின் 

ஈரள பேற்றுதல் இசைநிறைக் கியல்பே ” I 
என ஆவீதயனாரும் கொண்டாரென்சு , 

ஒற்றளபு குறில் நேர் சேர்த்து அசையாம் எ - து . ஒற்றன பொழிந்தாற் 
சிற்றெழுத்தாம் ; அன்றி முன்னின்ற எழுத்து னே 

கூடி நிரையசையாய் 
நல்லாது குற்றெழுத்தின் மாத்திரையைப் பெற்று , நேரசையாகவே நிற்கும் ; 
ஒற்று இலையேல் ஒற்றாம் ஒற்றள பாம் 

ஒற்றில்லாத 
இடத்து ஒற்று உண்டாக்கலாம் . அந்த ஒற்றிலும் அமைதி பிறவாத போது 
தோற்றி னவொற்றையே அளபாக்கலாம் ; 


. 


-மைதீரொற் 
றின்றியும் செய்யுட் கெடினொற்றை யுண்டாக்கு 

குன்றுமேல் ஒற்றளபுங் கொள் 2 
என்பதனுட் கண்டுகொள்க . 

" செறிவு இல்ஈர் ஒற்றும் மூவொற்றும் ஓர் ஒற்றார் " எ --து . அந்நிய 
மாய் ஈரொற்று வந்தாலும் மூலொற்று வந்தாலும் ஓரொற்றாகயே நிற்கும் . 

" ஈரொற் றாயினும் மூவொற் றாயினும் 

ஓரொற் றியல என்மனார் புலவர் ” 3 
என்னுமி தனுட் காண்க . 
முன் சார்ந்த குறில் விட்டிசைக்கில் நேராம் " 

எ - து , ஆதியிலே 
விட்டிசைத்துக் குற்றெழுத்து வந்தால் நேரசையாம் . 

“ வெண்பா வெண்டளை யலது மயங்காது மயங்கிடும் எப்பாவும் " 
எ - து , வெண்பாவுக்கு வெண்டளையொழிந்து வேற்றுத்தளை வாராது ; மற்ற 
மூன்று பரக்களுக்கும் எல்லாத்தளையும் மயங்கியும் வழங்கும் , 

இவை 
யாப்பருங்கலத்துள் காண்க . 


2 


1 அவிநய நூற்பா 

மாபுராண நூற்பா , நன்னூல்-மயிலைநாதர் உ.ரைமேற்கோள் , எழுத்தியல் 
3 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள், தூ , 3 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 38 


நூ -3? 


67 


ஆந்தளைசீர் என்னும் விதப்பினால் ( விதப்புக்கிளவி வேண்டியது 
விளைக்கும் என்பதினாற் ) குற்றியலிகரம் ஆரியம்போல ஈரெழுத்து ஓரெழுத்து 
என்ன வருதலால் ஒற்றென் றார் . அன்றிக் குற்றியலுகரத்தை ஒற்றென்றது 
என்னை யோவெனின் , முன்னம் அசையினால் என்றார் ; அவற்றுள் நேர்பசை 
யும் நிரை பசையும் சீரன்றோவென்னிற் சீரன்று . குற்றியலுகரம் ஒற்றியல்பாத 
லாற் குற்றியலுகரத்தை நீக்கில் ஓரசையாம் ; அஃதெற்றுக்கோவெனில் வெண்பா 
முடிவு ஓரசையாகிய நாள் மலர் போலக் காசு பிறப்பு - உகரமின்றி முடியாது ; 
அஃது எங்ஙனேயென்னில் , 


14 


உருவுகண் டெள்ளாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க் ( து ) 
அச்சாணி அன்னார் உடைத்து ” I 


என்பதன்றி , உடை த்த் என்னில் ஆகாது . அருளு , புல் லுவென்னும் முற்றிய 
லுகரமும் குற்றியலுகர த்தைப் போலக் கொள்க . என்னை ? 


44 


இருவகை யுகரமொ ( டு ) இயைந்தவை வரினே 
நேர்பும் நிரைபும் ஆகும் என்ப ” 2 


44 


“ ஒற்றெழுத் தியற்றே குற்றிய லுகரம் ” 3 


4 


குற்றிய லுகரமும் முற்றிய லுகரமும் 

ஒற்றொடு தோன்றி நிற்கவும் பெறுமே ” , 
என்று தொல்காப்பியத்துட் சொன்னமையும் , 


“ உயிர்வரின் உக்குறள் மெய்விட் டோடும் 

யவ்வரின் இய்யாம் முற்றுமற் றொரோவழி ” 5 
என்று நன்னூலிற் சொன்னமையும் , 


1 திருக்குறள் -667 
2 தொல்காப்பியம் , செய் . நூ . 4 
3 தொல்காப்பியம் , செய் . நூ . 7 
4 தொல்காப்பியம் , செய் . நூ . 9 
3 நன்னூல் , உயிரீற்றுப் புணரியல் , நூ, 14 


83 


* மாலாழ் புலிவாழ் சுரமுள வாக மணியிறுவாய் 
ஓவா தளபெடுத் தூஉவுங் கெழுஉவும் உதாரணமா 
நாவாழ் பெரும்புகழ் நற்றத்தர் யாப்பில் நடந்ததுபோல் 

தேய்வாம் உகரம்வந் தாலியற் சீருக்குச் செப்பியதே " ) 
என்று காரிகையுரைச் சூத்திரத்துட் சொன்னமையுமன்றிக் 


குற்றிகரம் குற்றுகரம் என்றிரண்டும் ஆய்தமும் 
ஒற்றும் இவைநான் குடனகற்றிக் - கற்றோர் 
உயிருமுயிர் மெய்யுமென ஓதினார் ஆய்ந்து 

செயிர்தீர்ந்த செய்யுள் அடிக்கு ” 2 
என்பதற்கு உதாரணம் , 


மட்டுத்தான் தோய்ந்து மதஞ்சோர்ந்து வீட்டுக் 
களியானை கொண்டுவர வென்றான் களியானைக் 
கியாரே யெதிர்நிற் பவர் ” 3 


என்று காட்டினமையுங் கண்டு கொள்க . 


இனி உதாரணம் :-- 


" சிறுநன்றி யின்றிவர்க்கியாஞ் செய்தக்கால் நாளைப் 
பெறு நன்றி மன்னும் பெரிதென் -- அனுமன்றி 
தானவாய்ச் செய்வது உத் தானமன் றென்பவே 
வானவரம் உள்ளத் தவர் ” 4 


அருளல்ல தியாதெனிற் கொல்லாமை கோறல் 

பொருளல்ல தவ்வூன் தீலை " 5 
என்னும் வெண்பாவினுள் குற்றியலிகர் த்தை ஒற்றாக்கிற் சீர் சிதையாது . 


1 யாப்பருங்கலக் காரிகையுரைச் சூத்திரம், கா . 25 

யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் நூ . 57 
2 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ. 36, 61 
3 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 95 
4 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ : 4, 13 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , நூ : 1 
1 திருக்குறள் -254 


69 


* கொன்றுகோடுந்டு குருதிபாயவும் 
சென்றுகோடுநீடு செழுமலைபொருவென 
வென்றுகோடுநீடு விறல்வேழம் 
என்று மூடுநீடு பிடியுளபோலும் 

அதனால் , 
ஈண்டிடை இரவிவண் தெறிவரின் 

வண்டுண் கோதை உயிர்வா ழலளே , ” 1 
என்னுங் குறளடிவஞ்சிப்பாவினுள் ஆறசைச்சீரும் வந்தமையாற் குற்றுகரங் 
களை ஒற்றாகத் தள்ளச் சீர் சிதையாது . 


வாய்ந்த உயிர்ப்பின் வருமெழுத்தின் வர்க்கத்தொற் 
றேய்ந்து புகுது மியல்புமா- மேய்ந்த 
விறுதி வருமெழுத்தா மீறரா மோரோர் 

மறுவில்பதங் கெட்டு வரும் , ” ? 
இவ்வெண்பாவினுள் , குற்றுகரங்கொள்ளச் சீர் சிதையாது . “ தடமண்டு " 
என்பதனுள்ளுங் குற்றுகரம் ஒற்றலாதவாறு கண்டுகொள்க . 


“ பல்லுக்குத் தோற்ற பனிமுல்லை பைங்கிளிகள் 
சொல்லுக்குத் தோற்றின்னத் தோற்றிலவால் - நெல்லுக்கு 
நரறோாத றென்பாள் நுடங்கிடைக்கும் மென்முலைக்கும் 
மாறோமால் அன்றளந்த மண் ” 5 
" இடைநுடங்க ஈர்ங்கோதை என்றாழ வாட்கண் 
புடைபெயரப் போழ்வாய் திறந்து - கடைகடையின் 
உப்போது வெனவுரைத்து மீன் வாள் ஒளிமுறுவர் 
கொப்போநீர் வேலி யுலகு 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் நூ, 4 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 35 
தொல்காப்பியம் , செய்யுளியல் பேராசிரியருரை மேற்கோள் , நூ , 46 


3 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 4 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 36 
4 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 4 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா , 36 
சித -18 


70 


என்பவற்றில் , நூறோ நூறெனவும் , உப்போவெனவும் , பண்டமாற்றின்கண் 
வந்த அளபெடையை நீக்கி , நெட்டெழுத்தாகவே கொள்ளச் சீர் சிதையாது . 


அன்னையையான் நோவ தவமால் அணியிழாய் ! 

புன்னையையான் நோவன் புலந்து 
எனவும் , 


* பிறிந்த விருத்த பெருமா னுரையை 

அறிந்தேன் மௌனமொழி யால் " 2 
எனவும் , ஐகாரக்குறுக்கமும் ஔகாரக் குறுக்கமும் குற்றெழுத்தான 
வாறுங் காண்க . 


" ஏஎர் சிதைய வழாஅல் எலாஅ நின் 

சேஎயரி சிந்திய கண் " 3 
எனவும் , 


" உறாஅ அர்க் குறுநோ யுரைப்பாய் கடலைச் 

செறாஅஅய் வாழிய நெஞ்சு " 1 
எனவும் , ஓரளபெடையும் ஈரளபெடையும் வந்தவாறு காண்க . 


" கண்ண் கருவீளை கார்முல்லை கூரெயிறு 
பொன்ன் பொறிசுணங்கு போழ்வாய் இலவம்பூ 
மின்ன் நுழைமருங்குல் மேதகு சாயலாள் 

என்ன் பிறந்மகளர மாறு " 5 
எனவும் , 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 9 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா , 15 


8 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 2 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 37 


5 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 3, 95 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் கா . 38 
தொல்காப்பியம் , உவமவியல் , பேராசிரியருரை மேற்கோள் , நா . 3 


71 


“ அம்ம் பவள்ள் வரிநெடுங்கண் ஆய்வஞ்சிக் 
கொம்ம் பவள்ள் கொடிமருங்குல் கோங்கின் 
அரும்ம் பவண்முலை ஒக்குமே ஒக்குங் 
கரும்ம் பவள்வாயிற் சொல் . ” 1 


எஃ : கிலங்கிய கையராய் இன்னுயிர் 
வெஃஃகு வார்க்கில்லை வீடு ” . 


எனவும் , ஒற்றளபெடை ஒரு மாத்திரை பெற்று நோசையாயினவாறு 


காண்க , 


" அம்பொ ரைந்து டைய்ய கரம னைய னென்ன வந்தன 
னம்பு நீர ரல்லர் நன்கு ரங்கு நீர ராயினுந் 
தங்கு ரவ்வர் தாங்கொ டுப்பி னெஞ்சு தோந்து தாழ்வர்தாம் 

பொங்க ரவ்வ வல்கு லாரெ னப்பு கன்று சொல்லினார் ” 3 
என்பதனுள் , “ குரவ்வரென " ஒற்றில்லாதவிடத்து ஒற்றுண்டானது கண்டு 
கொள்க . 


14 


பீலிமஞ்ஞை நோக்கி என்பதனுள் ஒற்றில்லாது தோற்றின ஒற்றே 
அளபானது கண்டுகொள்க. 


13 


" கார்க்கடல் , பேய்க்குணவு என்பவற்றுள் அந்நியமான ஈரொற்றும் 
ஓரொற்றாயினவாறு காண்க. 


“ உண்ணானொளிநிறான் ” 4 


எனவும் , 


1 பொய்கையார் பாடல் , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் . நூ. 3 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . ? 
1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் . நூ . 8 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா. 26 


4 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள், நூ . 7 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா.அ 


72 


" அஅவனும் இஇவனும் உஉவனுங் கூடியக்கால் 
எவனை வெல்வா ரிகல் " 1 


எனவும் , 


ஏவல் குறிப்பே தற்சுட் டல்வழி 
யாவையுந் தனிக்குறில் முதலசை யாகா ” 2 


என்பதனால் , முதற்கண் தனிக்குறில் நேரசையாயினவாறு காண்க . 


குலாவணங்கு வில்லெயினர் கோன்கண்டன் கோழி 
நிலாவணங்கு நேர்மணல்மேல் நின்று - புலாலுணங்கல் 
கொள்ளும்புட் காக்கின்ற கோவின்மையோ நீபிறர் 
உள்ளம் புகாப்ப துரை . ” 3 


என்பதனுள் , வெண்பா சீர் தளை சிதைந்தவாறு காண்க . 


குடநிலைத்தண்புறவில் 


4 


என்னுங் கலிப்பாவினுள்ளும் மற்றுங் கொச்சகக் கலிப்பாவினுள்ளும் ஆசிரிய 
வுரிச்சீரும் , வெண் சீரும் , வஞ்சியுரிச்சீரும் வந்து , வெண்டளையும் ஆசிரியத் 
தளையுங் கலித்தளையும் வஞ்சித்தளையும் மயங்கிவந்தமை கண்டுகொள்க . 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ , 7 


யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 37 


2 மயேச்சுரர் , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 7 


யாப்பருங்கலக் காரிகைபுரை மேற்கோள் , கா , 27 


3 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 22 


பாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா. 38 


4 யாப்பருங்கலக் விருத்தியுரை மேற்கோள் , நூ , 22 , 85 


யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 21 , 32 , 38 


73 


“ நெடுவரைச் சாரற் குறுங்கோட்டுப் பலவின் 
விண்டுவார் தீஞ்சுளை வீங்கு கவுட்கடுவன் 
உண்டுசிலம் பேறி ஓங்கிய இருங்கழைப் 
படித மாக்களிற் பயிற்று மென்ப 
மடியாக் கொலைவில் என்னையர் மலையே . " 1 


இவ்வாசிரியத்துள் தன் சீரும் வெண்சீரும் விரவி வந்தவாறு கண்டுகொள்க . 


மண்டிணிந்த நிலனும் 
நிலனேந்திய விசும்பும் 
விசும்புதைவரு வளியும் 
வளித்தலைஇய தீயும் 

தீமுரணிய நீரும் ” 2 
எனவும் , தொன்னலத்தின் " எனவும் வரும் வஞ்சிப்பாக்களுள்ளும் 
பிறவற்றுள்ளும் , வெண் சீரும் தன்சீரும் ஆசிரியச்சீரும் விரவி வெண்டளையுந் 
தன்றளையுங் கலித்தளையும் ஆசிரியத்தளையும் மயங்கிவந்தவாறு கண்டு 
கொள்க . 

( 1 ) 


1 . 


13 மயங்கும் அடி எப்பாவும் வெண்பாவுக் ( கு ) அன்றி 

மன் இனமுந் தளையும் மயங் கிவரும்அஆ ஐஓள 
நயங்கொள்ளும் இஈஎ ஏஉஊ ஓஓ 

ஞணன நம வசதஅனு மோனைமெய்யு மோனை 
இயங்கும் இனம் நெடில்வருக்கம் வரில் எதுகை மோனை 

யரலழஒற்று ஆசிடையிட்டு உயிரும் இரண் டடியும் 
தயங்கியமூன் றாமெழுத்தும் எதுகைகடை யிணையின் 

சார்கூழை இடைப்புணரும் முரண் தொடைக்குஞ் சாற்றே . 
என்பது சூத்திரம் , 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ. 27 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 38 
2 புறநானூறு--2, யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ , 15 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா. 38 
சித -19 


74 


" மயங்கும் அடி எப்பாவும் வெண்பாவுக் ( கு ) அன்றி எ - து 
எல்லாப்பாக்களுக்கும் ஒருபாவிலடி ஒருபாவிற்புக மயங்கும் ; வெண்பாவில் , 
வேற்றுப் பாவினடி வாராது ; 

" மன் இன முந் தளையும் மயங்கிவரும் எ - து , தாழிசை, துறை , 
விருத்தம் என்று சொல்லப்பட்ட நாலு பாவினங்கட்கும் இன்ன தளையென்னும் 
நியமமில்லாமல் மயங்கி வரப்பெறும் ; தளையுமென்ற உம்மையால் அடியும் 
மயங்கட்பெறும் ; 


( 


1 . 


எ - து , 


அ ஆ ஐ ஔ , நயங்கொள்ளும் . இ ஈ எ ஏ உ ஊ ஒ ஓ , ஞ ண ன நம 
வ ச த அனுமோனை 

அ ஆ ஐ ஔ எனவும் , இ ஈ எ ஏ எனவும் , 
உ ஊ ஒ ஓ எனவும் , ஞ ண ன ந ம 6- எனவும் ச த எனவும் வரும் . இவை 
தம்முள் ஒன்றுக்கொன்று அனுவாக வந்தமையால் அ அமோனையாம் ; 
மெய்யு மோனை “ 1 

எ - து , ஆதியிலே உயிர் நின்றாலும் மெய் 
நின்றாலும் நின்றவடியே மோனையாய்வரில் மெய்ம்மோனையாம் . 


1 


இயங்கும் இனம் நெடில் வருக்கம் வரில் எதுகை மோனை 2 
எ - து , இனவெழுத்தே வந்தால் இனவெதுகையென்றும் இனமோனையென்றும் , 
நெடிலெழுத்தே வந்தால் நெடிலெ துகையென்றும் நெடின்மோனையென்றும் , 
வருக்கவெழுத்தே வந்தால் வருக்கவெதுகையென்றும் வருக்கமோனையென்றும் 
பெயர் . 

இனமென்றது , வல்லின மெல்லின மிடையினம் . 

" ய ர ல ழ ஒற்று ஆசிடையிட்டு உயிரும் இரண்டடியுந் தயங்கிய 
மூன்றா மெழுத்தும் எதுகை எ - து . 


“ யரல ழ என்னும் ஈரிரண் டொற்றும் 
வரன்முறை பிறழாது வந்திடை உயிர்ப்பின் 
ஆசிடை எதுகையென் றறியல் வேண்டும் ” 3 


1 “ இங்கே யகரந் தீபமாக உகரத்தொடுங்கூடி யனுவாம் " 

என்று ஓலைச் 
சுவடியிற் காணப்படுகிறது . 
2 " இங்கே , "உம்மையால் அனுமோனைக்குச் சொன்ன அடியினாலு மோனையாம் ” 
என்று ஓலைச்சுவடியிற் காணப்படுகிறது . 
எனும் இரு குறிப்புகள் மதுரைத் தமிழ்ச்சங்கப் பதிப்பில் காணப்பெறுகின்றன . 
3 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ. 37 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 41 . 


75 


எனக் கண்டுகொள்க . இடையிட்டு எதுகை வந்தால் , இடையிட்டெதுகையாம் . 
எதுகையிலே உயிர்வந்தால் உயிரெதுகையாம் , இவ்விரண்டடி ஒவ்வோர் 
எதுகை வந்தால் இரண்டடி யெதுகையாம் . மூன்றா மெழுத்து அடிதோறும் 
வந்தால் , மூன்றாமெழுத்தொன்றெ துகையாம் . 


" கடையிணை பின் சார் கூழை இடைப்புணரும் முரண்தொடைக்குஞ் 
சாற்றே ” எ - து , கடை முரணுங் கடையிணைமுரணும் பின் முரணுங் கடைக் 
கூழைமுரணும் இடைப்புணர்முரணும் 

எனவரும் . அவையாவன ; 
நாலாஞ்சீர் மூரணுதல் கடை முரண் . நாலாஞ்சரும் மூன்றாஞ்சீரும் முரணுதல் 
கடையிணை முரண் . நாலாஞ்சீரும் இரண்டாஞ்சீரும் முரணுதல் பின் முரண் . 
முதற்சீரொழித்த மூன்றுசீரும் முரணுதல் கடைக்கூழைமுரண் ; இரண்டாம்சரும் 
மூன்றாம் சீரும் முரணு தல் இடைப்புணர்முரண் ; என வரும் . உம்மையால் 

எதுகைத்தொடை , இயைபுத்தொடை , அளபெடைத் 
தொடை : நாலுக்கும் இந்த அஞ்சுதொடையும் வருமெனக்கொள்க. 


மோனைத்தொடை , 


இனி உதாரணம்: 


41 


அங்கண் மதியம் அரவின்வாய்ப் பட்டெனப் 
பூசல் வாயாய் புலம்புமனைக் கலங்கி 
ஏதின் மாக்களும் நோவர் தோழி 
ஒன்றும் நோவார் இல்லை 
தெண்கடற் சேர்ப்பன் உண்டவென் னலக்கே , 


1 


இவ்வா ரிரியத்துள் , 


“ அங்கண் மதியம் அரவின்வாய்ப் பட்டெனம் 

பொங்கிய பூசல் பெரிது ” 
என வெள்ளடியானவாறு காண்க, 


" இருங்கடல் உடுத்தஇப் பெருங்கண் மாநிலம் 
உடையிலை நடுவண தீடைபிறர்க் கின்றித் 
தாமே ஆண்ட ஏமங் காவலர் 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் நூ. 29 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 29 


76 


இடுதிரை மணலினும் பலரே கடுபிணக் 
காடு பதியாகப் போகித் தத்தம் 
நாடு பிறர்கொளச் சென்றுமாய்ந் தனரே 


அதனால் , 


நீயும் கேண்மதி யத்தை வீயா ( து ) 
உடம்பொடு நின்ற உயிரு மில்லை 
மடங்கல் உண்மை மாயமோ அன்றே 
கள்ளி வேய்ந்த முள்ளியம் புறங்காட்டு 
வெள்ளில் போகிய வியலு ளாங்கண் 
உப்பிலாஅ அவிப்புழுக்கல் 
கைக்கொண்டு பிறக்குதோக்கா ( து ) 
இழிபிறப்பினோன் ஈயப்பெற்று 
நிலங்கலன் ஆக விலங்கு பலிமீசையும் 
இன்னா வைகல் வாரா மூன்னே 
செய்ந்நீ முன்னிய வினையே 

முந்நீர் வரைப்பகம் முழுதுடன் துறந்தே ” I 
இவ்வாசிரியத்துள் உப்பிலா அ அவிப்புழுக்கல் " எனவும் “ கைக்கொண்டு 
பிறக்குநோக்காது எனவும் , இழிபிறப்பினோன் ஈபப் பெற்று ” எனவும் , வஞ்சி ? 
யடி விரவிவந்தவாறு கண்டுகொள்க , 


குருகுவெண் டாளி கோடுபுய்த் துண்டென 
மாவழங்கு பெருங்காட்டு மழகளிறு காணாது 
மருன்பிடி திரிதருஞ் சாரல் 

அருளா னாகு தன் ஆயிழை கொடிதே . " 7 
இவ்வாசிரியத்துள் , 

மாவழங்கு பெருங்காட்டு மழகளிறு காணாது 

தீவழங்கு சுழல்விழிக்கட் சீயஞ்சென் றுழலுமே . " 3 
என உச்சரித்துக் கலியடியாமாறு கண்டுகொள்க . 


1 புறநானூறு 363 , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 29 

வாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் . கா . 39 
2 & 3 யாப்பருங்கல விருத்தியுலா மேற்கோள் , நூ. 29 

யாப்பருங்கலக் காரிவையரை மேற்கொண் கா.ச 


77 


" நேரிழை மகளிர் உணங்குணாக் கவருங் 

கோழி யெறிந்த கொடுங்காற் கனங்குழை . " 1 
என்னுமிவ் வஞ்சிப்பா ஆசிரிய அடியாயினவாறும் , 

* வயலாமைப் புழுக்குண்டும் வறளடம்பின் மலர்மிலைத்தும் 

கயனாட்டக் கடைசியர்தம் காதலர்தோள் சேர்ந்தனரே . 
எனக் கலியடியாமாறும் கண்டுகொள்க . 

வஞ்சிப்பாவினுள் வெள்ளடி வருமாறும் , கலிப்பாவினுள் மற்றை மூன்று 
பாவடியும் வருமாறும் யாப்பருங்கலவிருத்தியுட் கண்டுகொள்க . தாழிசை, 
துறை , விருத்தம் என்று சொல்லப்பட்ட நாலு பாவினங்களுந் தளை மயங்கி 
வருதற்கு உதாரணம் முன்னர்க் காட்டியவற்றுள்ளும் , பிறவற்றுள்ளுங் கண்டு 
கொள்க . 

அனுமோனைக்கும் மெய்ம்மோனைக்கும் முன்னர்க் காட்டியவற் 
றுள்ளும் பிறவற்றுள்ளுங் கண்டுகொள்சு . 


.. 


இனவெதுகை மூன்றாவன : 

தக்கார் தகவிலர் என்ப ( து ) அவரவர் 
எச்சத்தார் காணப் படும். " : 

இது வல்லின எதுகை . 
" அன்பீனும் ஆர்வம் உடைமை அதுசனும் 
நண்பென்னும் நாடாச் சிறப்பு " 4 

இது மெல்லின எதுகை . 
" எல்லா விளக்கும் வினக்கல்ல சான்றோர்க்குப் 
பொய்யா விளக்கே விளக்த ” $ 

ஃது இடையின எதுகை . 
" ஆவாவென்றே......ஒரு சாரர் " " 

இது நெடிலெதுகை . 
1 பட்டினப்பாலை 22, 23 , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 31, 58 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 19 
2 பட்டினப்பாலை 64 , 65 , யாப்பருங்கல விருத்திபுரை மேற்கோள் , தூ. 1 

யாப்பருக்கலக் காரியை மேற்கோள் . a , 31 
* திருக்குறள் -114 
4 திருக்குறள் -74 
5 திருக்குறள் -299 
4 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 37 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற் மள் , கா . 27,41 ) 
சித -20 


78 


“ நீடிணர்க் கொம்பர்க் குயிலாலத் தாதுதிப் 
பாடுவண் டஞ்சி அகலும் பருவத்துத் 
தோடார் தொடிநெகிழ்த்தார் உள்ளார் படலொல்லா 
பாடமை சேக்கையுட் கண் . " 1 

இது வருக்கவெதுகை. 


வந்தவழிக் கண்ட 


இனி மோனை வருமாறு , இவற்றுள் இனமோனை மூன்றாவன: 

* கயலேர் உண்கண் கலுழ நாளும் 
சுடர்புரை திருநுதல் பசலை பாயத் 
திருந்திழை அமைத்தோள் அரும்படர் உழப்பப் 
போகல் வாழி ஐய பூத்த 
கொழுங்கொடி அணிமலர் தயங்கர் 
பெருந்தண் வாடை வருஉம் பொழுதே " ? 

இது வல்லினமோனை . 
மெல்லினமோனையும் இடையினமோனையும் 
கொள்க . 

ஆர்கலி யுலகத்து " 3 
என்பது நெடின் மோனை , 

" பகலே . 
பல்பூங் கானல் கிள்ளை ஓப்பியும் 
பாசிலைக் குளவியொடு கூதளம் விரைஇப் 
பின்னுப் பீணீயவிழ்ந்த நன்னெடுங் கூத்தல் 
பீர்ங்கப் பெய்து தேம்படத் திருகிப் 
புனையீர் ஓதி செய்குறி நசைஇப் 
பூந்தார் மார்ப ! புனத்துட் டோன்றிப் 
பெருவரை படுக்கத் தொருவேல் ஏந்திப் 
பேயும் அறியா மாவழங்கு பெருங்காட்டுப் 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள், நூ . 37 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா. 41 
1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 37 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா , 41 
3 முதுமொழிக்காஞ்சி 1, யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நா . 19 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 41 


79 


பைங்கண் உழுவைப் படுபகை வெஇப் 
பொருதுசினத் தணியாப் பூணுதல் ஒருத்தல் 
போகாது வழங்கும் ஆரிருள் நடுநாள் 
பௌவத் தன்ன பாயிருள் நீந்தியிப் 
பொழுது வருகுவை யாயின் 
நற்றார் மார்ப தீண்டலெம் கதுப்பே 1 

இது வருக்கமோனை . 


இனி ஆசிடை பெதுகை வருமாறு : 

“ காய்மாண்ட தெங்கின் பழம்வீழக் கமுகின் எற்றிப் 
பூமாண்ட தீந்தேன் றொடைகீறி வருக்கை போழ்ந்து 
தேமாங் கனிசிதறி வாழைப் பழங்கள் சிந்தும் 
ஏமாங் கதமென் றிசையால் திசைபோய துண்டே. 2 

இது யகர ஒற்று இடைவந்த ஆசெதுகை. 


மாக்கொடி யானையு மௌவற் பந்தரும் 
கார்க்கொடி முல்லையும் கலந்து மல்லிகைப் 
பூக்கொடிப் பொதும்பரும் பொன்னின் ஞாழலும் 
தக்கடி கமழ்ந்துதான் துறக்கம் ஒக்குமே . ” 3 

இது ரகர ஒற்று ஆசெதுகை 
“ ஆவே வருவின ஆயினும் ஆபயந்த 
பால்வே றுருவின அல்லவாம்-- பால்போல் 
ஒருதன்மைத் தாகும் அறநெறி ஆபோல் 

உருவு பலகொளல் ஈங்கு " 4 
இது லகர ஒற்று ஆசெதுகை . பிறவும் வந்தவழிக் கண்டு கொள்க . 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் நூ . 37 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 41 
2 சீவகசிந்தாமணி 31 , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 37 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 41 
சூளாமணி 35 , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள், நூ . 37 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 41 
+ நாலடியார் 118, யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ. 37 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா , 41 


3 


80 


" தோடார் எல்வளை நெக்ழ தாளும் 
நெய்தல் உண்கண் பைதல் கலுழ 
வாடா அவ்வரி புதைஇப் பாலையும் 
வைகல் தோறும் பைப்பயப் பெருக 
நீடார் இவரென நீமனங் கொண்டார் 
கேளார் கொல்லோ காதலர் தோழி 
வாடாப் பௌவம் அறமுகத் தெழிலி 
பருவஞ் செய்யாது வலனேர்பு வளை இ 
ஓடா மலையன் வேலிற் 

கடிது மின்னுமிக் கார்மழைக் குரலே ” T 
இஃது , இடை யிட்டு வந்தமையால் இடையீட்டெதுகை . 

துளியொடு மயங்கிய தூங்கிருள் நடுநாள் 
அணிகிளர் தாரோய் அருஞ்சுரம் நீத்தி 
வடியமை எஃகம் வலவயின் ஏந்தித் 
தனியே வருதி நீயெனின் 

மையிருங் கூந்தல் உய்தலோ அரிகே . " 7 
இஃது இரண்டாமெழுத்தின் மேலேறின உயிரொன்றிவந்தமையால் 
உயிரெதுகை , 


1. 


fg 


துவைக்குத் துளி முந்நீர்க் கொற்கை மகளிர் 
அவைப்பர்தம் பல்லிற் கழகொவ்வா முத்தம் 
மணங்கமழ்தா ரச்சுதன் மண்காக்கும் வேலின் 

அணங்கும் அமுதமும் அத்நலார் பாடல். " 3 
இது , முன்னிரண்டடியும் ஓரெதுகையாய்ப் பின்னிரண்டடியும் வேறோ 
ரெதுகையாய் வந்தமையால் இரண்டடியெதுகை. 

பொய்ம்மையும் வாய்மை விடத்த புரைதீர்ந்த 

நன்மை பயக்கு மெனின் " : 
இது , நன்பமெழுத்தெதுகை , 
1 யாப்பருங்கல விருத்தியுரை சேதகோன் , சு 01, 95 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா , 41 
1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ , 36 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கிர் . 11 
1 யாப்பருங்கலக் காசிகையுரை மேற்கோள் ள. 41 
4 திருக்குறள்-fes 


81 


கயன்மலைந் தன்ன கண்ணிணை கரிதே 
தடமுலைத் திவளுந் தனிவடம் வெளிதே 
நூலின் நுண்ணிடை சிறிதே 
ஆடமைத் தோளிக்( கு ) அல்தலோ பெரிதே . " ) 
அடிதோறுங் கடைச்சீர் 

மறுதலைப்படத் தொடுத்தமையாற் 
கடைமுரண் . 


1 . 


மீன்தேர்ந்து வருந்திய கருங்கால் வெண்குருகு 
தேனார் ஞாழல் விரிசினைக் குயூ உம் 
தண்ணந் துறைவன் தவிர்ப்பவுந் தவிரான் 
தேரோ காண்கலம் காண்டும் 

பீரேர் வண்ணமுஞ் சிறுநுதற் பெரிதே. ” ? 
இஃது அடிதோறுங் கடைச்சீரிரண்டும் மறுதலைப்படத் தொடுத்தமை 
யாற் கடையிணைமுரண் . 


சாரல் ஓங்கிய தடந்தாள் தாழை 
கொய்ம்மலர் குவிந்து தண்ணிழல் விரிந்து 
தமியம் இருந்தன மாக நின்றுதன் 
நலனுடைப் பணிமொழி நன்குபல பயிற்றி 
வீங்குதொடிப் பணைத்தோள் நெகிழத் 

துறந்தோன் நல்லனெம் மேனியோ தீதே. " 3 
இஃது அடிதோறும் முதற்சீர்க்குப் பின்னும் மூன்றாஞ்சீர்க்குப் பின்னும் 
மறுதலைப்படத் தொடுத்தமையாற் பின் முரண் . 


காவியங் கருங்கட் செவ்வாய்ப் பைந்தொடி 
பூவிரி கரிமென் கூந்தலும் 

வேய்புரை தோளும் அணங்குமால் எமக்கே . " 1 
இது , முதற்சி ரொழித்து மூன்றுசீரும் மறு தலைப்படத் தொடுத்தமையாற் 
கடைக்கூழைமுரண் . 


1 , 2 & 3 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 39 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 40 
4 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 39 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 40 
தமிழ்நெறி விளக்கம் 6, மேற்கோள் 
களவியற்காரிகை 28 , மேற்கோள் 
சித -21 


82 


“ போதுவிரி குறிஞ்சி நெடுந்தண் மால்வரைக் 
கோதையிற் றாழ்ந்த ஓங்குவெள் வருவிக் 
காந்தளஞ் செங்குலைப் பைங்கூ தானி 
வேரல் விரிமலர் முகையொடு விரைஇப் 
பெருமலைச் சீறூர் இழி நகு நலங் கவர்ந் ( து ) 
இன்னா வரயின இனியோர் மாட்டே . ” ) 


இஃது இடையிருசீரும் மறுதலைப்படத் தொடுத்தமையால் , இடைப்புணர் 
முரண் . முரண்டொடைக்குமென்ற உம்மை பால் ஒழிந்த தொடைக்கும் அவ் 
வாறே கொள்க . 

( 2 ) 


14 சாற்றெல்லை இல்லைநெடில் அடி ஆதி மோனை ; 

சார் எழுவாய் எழுத்தும் அலாது அநுமோனை விதியால் . 
தேற்றுஎதுகை மோனையுடன் வரில்சிறப்புஎத் தொடையும் . 

சீர் இடைஈறு அநுவும் வரும் தொடைகள் பல தளைகள் 
தோற்றின் முதல் வந்ததொடை யால்தளையால் பெயராம் 

சுருங்குந்தாழிசைதரவில் தரவடி மூன்று இழிபே 
ஏற்றபா இரண்டே,வெண் பா அகவல் வெண்பா 

இடத்தில்வரும் கலி , அகவல் இடத்தில்வரும் வஞ்சி . 
என்பது சூத்திரம் . 


“ சாற்றெல்லை இல்லைநெடில் அடி ஆதி மோனை " 

எ -து , ஐஞ்சீர் 
முதலான அடிகளிடத்து இணை மோனை முதலானவைகள் இத்தனையாஞ் சீரில் 
வருமென்னும நியமமில்லை ; 


“ சார்எழுவாய் எழுத்தும் அலாது அநுமோளை விதியால் " எ - து , 
எழுவாயெழுத்து ஒன்றி வருவதுபோல முன்விதித்த அநுமோனை வந்தாலும் 
வி தியெனக் கொள்க ; 
" தேற்றுஎதுகை மோனையுடன் வரில் சிறப்பு 

எத்தொடையும் " 
எ - து , இயைபுத்தொடையும் முரண் தொடையுழ் அளபெடைத்தொடையும் 
முதலாயின தொடை . தமது இலக்கணங்களால் முடியும் பொது எதுகையுடனும் 
மோனையுடனும் கூடிவரில் சிறப்புடை த்தேன் றடாறு , 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நா . 24 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , 44. 40. 


83 


“ சீர் இடை ஈறு அநுவும் வரும் எ - து , அநுவாகிய மோனை ஆதி 
10 லே வருவ தன்றியுஞ் சீரின் இடை. 

-- யிலும் ஈற்றினும் வந்தாலும் மோனையாம் ; 
“ தொடைகள்பல ...... பெயராம் " 

எ - து , 

தொடைகள் பல விரவி 
வரினும் முதல் வந்த தொடையாலே பெயராம் ; தளைபல விரவினும் பாக்களுக் 
குச் சிறப்பாக விதித்த தளையே முதல்வரில் அதனாற் பெயராம் ; 

* தொடைபல தொடுப்பினுந் தளைபல விரவினும் 

முதல்வந் ததனால் மொழிந்திசிற் பெயரே ” 1 
என்னும் யாப்பருங்கலத்துட் கண்டுகொள்க ; 
சுருங்குந் தாழிசை தவில் ” 

எ -து , 

தரவடியிலுந் தாழிசையடி 
சுருங்கி வரும் ; 

‘ தரவடி மூன்று இழிபே " எ --து , தாழிசையுடனே கூடிவருகிற தர 
வுக்கு மூன்றடிச் சிறுமை பாம் . அல்லாத தரவுக்குக் கலிப்பாவிற் சிறுமையடியே 
அடியெனக்கொள்க ; 


“ ஏற்ற பா இரண்டே வெண்பா அகவல் வெண்பா இடத்தில் வரும் 
கலி ; அகவல் இடத்தில் வரும் வஞ்சி " எ -து , பாக்களைத் தொகுத்துச் 
சொல்லுமிடத்து வெண்பாவும் அகவலும் என இரண்டாம் , மற்றப் பாவிரண்டும் 
எங்கன் வந்தனவோ என்னில் வெண்பாவிடத்திலே கலிப்பாவும் ஆசிரியப்பா 
வினிடத்திலே வஞ்சிப்பாவும் வந்தன ; 


* பாவிரி மருங்கினைப் பூண்புறத் தொகுப்பின் 
ஆசிரி யப்பா வெண்பா என்றாங் 
காயிரு பாவினுள் அடங்கும் என்ப . ” : 


ஆசிரிய நடைத்தே வஞ்சி ஏனை 

வெண்பா நடைத்தே கலியென மொழிபு, . 
என்னுந் தொல்காப்பியத்திற் கண்டுகொள்க , இவற்றுக்கு உதாரணம் வந்த 
வழிக் கண்டுகொள்க. 

( 3 ) 


1 யாப்பருங்கலம் நூ . 50 


2 தொல்காப்பியம் , செய்யுளியல் , நூ . 103 
3 தொல்காப்பியம் செய்யுளியல் நூ . 104 


84 


குறட்டாழிசை, வேற்றொலி வெண்டுறை , கட்டளைக்கலித்துறை , 

நூற்பா அகவல் , மருட்பா 


15 இறுகுறளின் சிதைவும் செந்துறைஇழிபும் குறட்டா 

ழிசையாம் வேற் றொலிவரினும் வெண்டுறைஒற்றெண்ணா ( து ) 
அறை அடிநேர் பதின று நிரைபதினேழ் எழுத்தாய் , 

அடி நான்கு தொறும்வரில்கட் டளைக்கலித் துறையே ; 
உறுபொருள் சூத் திரங்குறித்த யாப்பிற்றாய் நாற்சீர் 

ஓரடியும் பலவடியும் வரும் நூற்பா அகவல் ; 
புறநிலைவா யுறைவாழ்த்துச் செவியறிகைக் கிளைகள் 

பொருளாய்முன் வெண்பாப்பின் அகவல் வரும் மருட்பா . 
என்பது சூத்திரம் , 


. 


இறுகுறளின் சிதைவும் செந்துறை இழிபும் குறட்டாழிசையாம் ” 

குறள் வெண்பாச் சந்தஞ் சிதைந்துவரினும் , விழுமியபொருளும் 
ஒழுகிய ஓசையுமின்றி வெண்செந்துறை சிதைந்துவரினும் குறட்டாழிசையின் 
பாற்படும் ; 


" வேற்றொலி வரினும் வெண்டுறை " எ - து , முன் வெண்டுறைக்குச் 
சொன்ன இலக்கணங்களையுடைத்தாய் முன்னோரோசையாய்ப் பின்னோரோசை 
யாய் வருகினும் அது வேற்றொலி வெண்டுறை , 


. 


“ ஒற்றெண்ணா ( து ) அறைஅடி .......கலித்துறையே " எ - து , நாலடியாய் 
அடிதோறும் ஒற்று எண்ணாமல் உ.யிரும் உயிருமெய்யும் எண்ணில் ஆதியிலே 
நேரசை வந்தாற் பதினாறெழுத்தும் நிரையசை வந்தாற் பதினே ழெழுத்தும் 
உடையதாய் வருவது கட்டளைக்கலித்துறை, 


கட்டளைக் கலித்துறை கலித்துறைப் பாற்படும் ” ) 


" நேரசை யெனவு நிரையசை யெனவும் 

ஆயிரு பெயரா னடக்குமன் னவையே " 7 
என்னும் அவிநயத்துட் கண்டுகொள்க . 


| அவிநய நூற்பா 


2 அலி நய நூற்பா 


85 


" உறுபொருள் ... நூற்பா அகவல் ” எ - து , சூத்திரத்தைக் குறித்த 
யாப்பும் பொருளும் உடைத்தாய் நாற்சீரோரடியானும் பல அடியானும் வரும் 
நூற்பா அகவல் . 


“ நூற்பா அகவல் நுணங்க நாடிற் 
சூத்திரங் குறித்த யாப்பிற் றாகி 
அடிவரை யின்றி விழுமிதின் நடக்கும் 


“ சில்வகை யெழுத்திற் பல்வகைப் பொருளைச் 
செவ்வ னாடியிற் செறித்தினிது விளக்கித் 
திட்ப நுட்பஞ் சிறந்தன சூத்திரம் ” ? 


ஆற்றொழுக் கரிமா நோக்கந் தவளைப் 
பாய்த்துப் பருந்தின் வீழ் வன்னசூத் திரநிலை ” 3 


tr 


நூற்பா அகவல் யாப்புற் றுணரின் 

ஆசிரி யத்து ளாகும் என்ப ” 4 
என்பனவுங் காண்க . 


அகவலுக்கு மூன்றடிச் சிறுமை சொல்லி இதனுள் ஓரடிச்சிறுமை கூறிய 
வாறென்னையோவெனின் பொருள் முடிவே முடிவாதலானும் , சில்வகையெழுத் 
தில் எனப்பகர் தலானும் ஈண்டிலக்கணம் வேறெடுத்தோ தினார் ; அது என் 
போலவென்னில் , பொதுப்படக் கலிப்பாவுக்கு நாலடிச் சிறுமை சொல்லித் தரவு 
கொச்சகக் கலிப்பா அல்லாத கலிப்பாக்களுக்கு மூன்றடிச் சிறுமை கூறுப ஆத 
லால் அதுபோலவெனக் கொள்க . 


" புறநிலை வாயுறைவாழ்த்து .....மருட்பா " எ -து , புறநிலை , வாயுறை , 
செவியறி , கைக்கிளை என்னும் பொருள் நாலையுங் கொண்டு முன் வெண்பாப் 
பின்னகவலாய் முடிவது மருட்பா எ - று . 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 71 
2 நன்னூல், நூ. 17 
3 நன்னூல் , நூ . 18 


சித -22 


86 


இவற்றுக்கு உதாரணம்: 

“ வண்டார்பூங் கோதை வரிவளைக்கைத் திருநுதலாள் 

பண்டையள் அல்லள் ப + 
இது குறள் வெண்பாச் சந்தஞ் சிதைந்துவந்த குறட்டாழிசை. 


. 


முழங்குதிரைக் கொற்கைவேந்தன் முழுதுலகம் ஏவல்செய 

முறைசெய் கோமான் 
வழங்குதிறல் வாள்மாறன் மாச்செழியன் தாக்கரிய வைவேல் பாடிக் 
கலங்கி நின் றோரெலாங் கருதலா காவணம் 
இலங்குவாள் இரண்டினால் இருகைவீ சிப்பெயர்த்( து ) 
அலங்கன்மா லையவிழ்த் தாடவா டும்மிவள் 
பொலங்கொள்பூந் தடங்கட்கே புரிந்து தின் ஜாரெலாம் 

விலங்கியுள் வந்தய விளிந்துவே றாயுவே . " 2 
இஃது ஏழடியாய் முதலிரண்டடியும் அறுசீராய்ப் பின்னைந்தடியும் நாற் 
சீராய் வேறோர் ஓசையாய் வந்தமையால் வேற்றொலி வெண்டுறை. இதுவும் 
வெண்டுறையின்பாற்படும் . 


1 


அந்தமில் பாதம் அளவிரண் டொத்து முடியின் வெள்ளைச் 
செந்துறை ஆகும் திருவே அதன்பெயர் சீர்பலவாய் 
அந்தம் குறைதவும் செந்துறைப் பாட்டின் இழிபுமங்கேழ் 
சந்தடி சிதைந்த குறளும் குறளினத் தாழிசையே. " 3 


4 


மூன்றடி யானும் முடிந்தடி தோறும் முடிவிடத்துத் 
தான்றனிச் சொற்பெறும் தண்டா விருத்தம் வெண் டாழிசையே 
மூன்றடி யாய்வெள்ளை போன்றிறும் மூன்றிழி பேழுயர்வாய் 

ஆன்றடி தாஞ்சில அந்தம் குறைந்திறும் வெண்டுறையே. - 1 
இவை ஒற்று நீக்கி அடிதோறும் பதினாறெழுத்தாய் ஐஞ்சீராய் நான்கடி 
யாய் நேரசையாதியாக வந்த கட்டளைக்கலித்துறை. 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் நூ . 64 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் . 45. 28 
2 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 22, 67 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 27 , 38 
3 யாப்பருங்கலக் காரிகை கா , 26 
4 யாப்பருங்கலக் காரிகை கா . 27 


87 


N 


அடிவரை யின்றி அளபொத்தும் அந்தடி நீண்டிசைப்பின் 
கடிதலில் லாக்கலித் தாழிசை யாகும் கலித்துறையே 
நெடிலடி நான்காய் நிகழ்வது நேரடி ஈரிரண்டாய் 

விடினது வாகும் விருத்தம் திருத்தகு மெல்லியலே , " 1 
இதுவும் அப்படியே நிரையசையா தியாய் வந்தமையான் நிரையசைக் 
கட்டளைக் கலித்துறை, 


குறளடி சிந்தடி இருசீர் முச்சீர் 
அளவடி நெடிலடி நாற்சீர் ஐஞ்சீர் 

நிரனிறை வகையால் நிறுத்தினர் கொளலே . " . 
சொல்லுதலானும் , 


என் 


மூவைந் தெழுத்தே நெடிலடிக் களவே 

ஈரெழுத்து மிகுதலும் இயல்பென மொழிப ” 3 
என்று தொல்காப்பியத்துட் சொன்னமையானும் , 


“ நேர்பதி னாறே நிரைபதி னேழென் ( று ) 

ஓதினர் கலித்துறை ஓரடிக் கெழுத்தே ” 4 
என்று பிறருஞ் சொன்னமையானும் இவை கட்டளைக்கலித்துறையின் 
பாற்படும் . 


“ அறம்பொருள் இன்பம்வீ டடைதல்நூற் பயனே ” 


5 


* சில்வகை யெழுத்திற் ...... சூத்திரம் " T 


என்பவை நாற்சீரோரடியும் பல அடியும் வந்த நூற்பா அகவல் , 


1 யாப்பருங்கலக் காரிகை கா . 
2 யாப்பருங்கலம் நூ . 24 
3 தொல்காப்பியம் , செய்யுளியல் , நூ . - 
4 யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் கா . 1 
5 நன்னூல் , நூ. 10 
6 நன்னூல், நூ , 18 


88 


இனி மருட்பா வருமாறு : . 

தென்றல் இடைபோழ்ந்த தேனார் தறு முல்லை 
முன்றில் முகைவிரியும் முத்தநீர்த் தண்கோளூர்க் 
குன்றமர்ந்த கொல்லேற்றான் நிற்காப்ப- என்றும் 
தீரா நண்பிற் றேவர் 
சீர்சால் செல்வமொடு பொலிமதி சிறந்தே. ” T 


- 


* வழிபடு தெய்வ நிற்புறங் காப்பப் 
பழிதீர் செல்வமொடு வழிவழி சிறந்து 

பொலிக ” 2 
என்றமையாற் புறநிலைவாழ்த்து மருட்டா . 


பலமுறையும் ஓம்பப் படுவன கேண்மின் 
சொலன் முறைக்கட் டோன்றிச் சுடர்மணித்தேர் ஊர்ந்து 
நிலமுறையின் ஆண்ட நிகரிலார் மாட்டுஞ் 
சிலமுறை அல்லது செல்வங்கள் நில்லா 
இலங்கும் எறிபடையும் ஆற்றலும் அன்பும் 
கலந்ததம் கல்வியும் தோற்றமும் ஏனைப் 
பொலஞ்செய் புனைகலனோ டிவ்வாற னாலும் 
விலங்கிவருங் கூற்றை விலக்கலும் ஆகா 
வனைத்தாதல் நீயிரும் காண்டிர் நினைத்தகக் 
கூறிய வெம்மொழி பிறழாது 

தேறிநீர் ஒழுகிச் சென்று பயன் தருமே " 3 
இது மெய்ப்பொருள் சொன்னமையான் வாயுறைவாழ்த்து மருட்பா. 


" பல்யானை மன்னர் முருங்க அமிருழந்து 
கொல்யானைத் தேரோடுங் கோட்டந்து நல்ல 
தலையாலங் கானம் பொலியத் தொலையாப் 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 35 

யாப்பருங்கலக் காரிகையுரை கேற்கோள் , கா . 35 
1 தொல்காப்பியம் , செய்யுளியல் நூ . 108 
1 யாப்பருங்கல விருத்திபுரை மேற்கோள் , நூ . 35 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 39 


89 


படுகளம் பாடுபுக் காற்றிப் பகைஞர் 
அடுகளம் வேட்டோன் மருக அடுதிறல் 
ஆளி நிமிர்தோள் பெருவழுதி எஞ்ஞான்றும் 
ஈரம் உடையையாய் என்வாய்ச்சொற் கேட்டி 
உடைய உழவரை நெஞ்சனுங்கக் கொண்டு 
வருங்கால் உழவர்க்கு வேளாண்மை செய்யல் 
மழவர் இழைக்கும் வரைக்கா னிதியீட்டம் 
காட்டும் அமைச்சரை ஆற்றத் தெளியல் 
படைத்த அரும்பொருள் ஆறின்றி வௌவல் 
இனத்தைப் பெரும்பொருள் ஆசையாற் சென்று 
பெருங்குழிசி மன்ற மறுக அகழாதி என்றும் 
மறப்புற மாக மதுரையார் ஓம்பும் 
அறப்புறம் ஆசைப் படேற்க அறத்தால் 
நவையார் கொடுநாத் திருத்தி நவையாக 
நட்டார் குழிசி சிதையாதி ஒட்டார் 
செவிபுதைக்கும் தீய கடுஞ்சொற் கவியுடைத்தாய்க் 
கற்றார்க் கினனாகிக் கல்லார்க் கடிந்தொழுகிச் 
செற்றார் செறுத்து நிற் சேர்ந்தாரை ஆக்குதி 
அற்றம் அறிந்த அறிவினாய் மற்றும் 
இவையிவை நீயா தொழுகின் நிலையாப் 
பொருகடல் ஆடை நிலமகள் 

ஒருகுடை நீழல் துஞ்சுவண் மன்னே . " 1 
இது , வியப்பின்றி உயர்ந்தோர்கண் அவிந்தொழுகுதல் கடனென்று 
அரசர்க்குச் சொன்னமையாற் செவியறிவுறூஉ மருட்பா. 

திருநுதல் வேரரும்பும் தேங்கேரதை வாடும் 
இருநிலம் சேவடியும் தோயும் - அரிபரந்த 
போகிதழ் உண்கணும் இமைக்கும் 

ஆகும் மற்றிவள் அகலிடத் தணங்கே. " ? 
இது , துணி தலை நுதலிய ஒருதலைக் காமமா தலிற் கைக்கிளை மருட்பா. 
1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 53 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் கா . 35 
2 புறப்பொருள் வெண்பா மாலை , 287 , 

யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ. 55 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 35 
சித-23 


90 


கூன் , சுரிதகம் , வகையுளி , விகாரம் முதலியன 
16 வருதனிச் சொல் கூன்பொருளோ ( டு ) அடி முன்வரும் அதுவே 

வஞ்சிஈற் றினும் ஆம் வெண் பாஅகவல் ஈற்றால் 
சுரிதகமாம் வேறும் அடி யால் இசையால் கலையால் 

சூழ் எழுத்து எண் ணால்வகுத்த வகுப்பால்கா ரணத்தால் 
பெருகியிடும் காலவழக் கால்பலவாம் செய்யுட் 

பெயர் எழுத்து முதல் எட்டு வகைவிரிவும் குவிவும் 
பரவுவகை யுளிவிகா ரம்வண்ணம் மற்றும் 

பலவுமடங் காதடக்கிப் பகருவர்சான் றோரே . 
என்பது சூத்திரம் . 

“ வருதனிச்சொல் கூன் பொருளோ ( டு ) அடிமுன் வரும் அதுவே வஞ்சி 
ஈற்றினும் ஆம் " எ - து , தனிச்சொல்லாகிய கூன் செய்யுட்கண் முதற்கண்ணே 
பொருள் கொண்டுவரப்பெறும் ; அதுவே வஞ்சிப்பாவுக்கீற்றினும் வரப்பெறும் ; 
உ.ம்மையால் வஞ்சிக்கு முதலிலும் இடை யிலும் வருமென்பது . பெரும்பான்மை 
யால் விளங்கின தனிச்சொல்தானே கூனாம் ; 

“ அதுவே, 
வஞ்சி யிடையினு மிறுதியு நிலவும் ” I 

வஞ்சிப் பாக்களுக் கெங்கணு முறுமே 1 
என்னும் அவி நயத்துட் கண்டுகொள்க . 
“ வெண்பா அகவல் ஈற்றால் சுரிதகமாம் " 

எ - து , பெண்பாவாலும் 
அகவற்பாவாலுங் கலிப்பாவுக்குச் சுரிதகம் முடியும். 

" வேறும் அடியால் இசையால் கலையால் சூழ்எழுத்து எண்ணால் ... 
...... பலவாம் செய்யுட்பெயர் " 
எ - து , 

இங்ஙனங் கூறினமையன்றியும் 
அடியினாலும் , இசையினாலும் , கலையினாலும் , எழுத்தெண்ணிச் சொல்லுகை 
யாலும் , வகுத்துக்கொண்ட வகுப்பினாலும் , பொருள் கொண்டு பாடுங் காரணத்தி 
னாலும் , 

பழையன கழிதலும் புதியன புகுதலும் 

வழுவல கால வகையி னானே - 3 
என்னுங் காலவழக்கினானும் பலவகையாக இப்படிச் செய்யுட்கள் பெயர் பெறும் . 

1 அவிநய நூற்பா 
2 அவி நய நூற்பா 
3 நன்னூல், நூ . 401 


4 


91 


“ எழுத்து முதல் எட்டுவகை ........ பகருவர் சான்றோரே ” எ - து , 
எழுத்து , அசை , சீர் , பந்தம் , அடி , தொடை , பா , இனம் ; எட்டு வகையினது 
விரிவும் , குவிவும் , வகையுளியும் , விகாரமும் , வண்ணங்களின் வகையும் வேறு 
யாப்புக்கு அங்கமான வனப்பும் , வாழ்த்தும் , வசையும் , பொருள்கோளும் , 
குறிப்பு மொழிகளும் இவைபோல்வன பிறவும் பலவும் உண்டாகலான் இதனுள் 
அடக்கிச் சொல்லில் விரியும் ; 

அந்த வீரிவெல்லாம் இதனுள் அடக்கிச் 
சொல்லுவர் பெரியோர் எ - று . இனி உதாரணம் வருமாறு: 


உதுக்காண் , 
சுரந்தானா வண்கைச் சுவானமாப் பூதன் 
பரந்தானாப் பல்புகழைப் பாடி - இரந்தரர்மாட் 
டின்மை அகல்வது போல இருணீங்க 

மின்னும் அளித்தோ மழை ” 1 
இவ்வெண்பாவினுள் முதற்கண் உதுக்காண் எனக் கூன்வந்தவாறு . 


“ அவரே , 
கேடில் விழுப்பொருள் தருமார் பாசிலை 
வாடா வள்ளியங் காடிறந் தோரே 
யானே , 
தோடார் எல்வளை நெகிழ வேங்கிப் 
பாடமை சேக்கையிற் படர்கூர்த் திசினே 
அன்னன் அளியல் என்னரது மாமழை 
மின்னும் பெய்யு முழங்கு 

மின்னுந் தோழியென் னின்னுயிர் குறித்தே " 2 
இவ்வாசிரியத்துள் , அவரே எனவும் , யானே எனவும் கூனாயிற்று 


" உலகினுள் . 
பெருந்தகையார் பெருந்தகைமை பிறழாவே பிறழினும் 
இருத்தகை இருவரைமேல் எயபோற் சுடர்விடுமே 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் நூ . 94 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 43 
2 குறுந்தொகை 4 , பாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ. 34 

பசப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 43 


92 


சிறுதகையார் சிறுதகைமை சிறப்பென்னும் பிறப்பின்றி 

உறுதகைமை பிழைப்பினுமோர் ஒப்பாகத் தோன்றாவே " T 
இக்கலியடி முதற்கண் உலகினுள் எனத் தனிச்சொல் வந்தவாறு : 


உலகே , 
முற்கொடுத்தார் பிற்கொளவும் 
பிற்கொடுத்தார் முற்கொளவும் 
உறுதிவழி ஒழுகுமென்ப 
அதனால் , 
நற்றிறம் நாடுதல் நன்மை 

பற்றற யாவையும் பரிவறத் துறத்தே " 7 
இவ்வஞ்சியடி முதற்கண் உலகே எனத் தனிச்சொல் வந்தவாறு 


" மாவழங்கலின் மயக்குற்றன வழி " 3 
என வஞ்சியடியின் இறுதிக்கண் வழியெனக் கூன்வந்தவாறு . 


கலங்கழாலிற் றுறை கலக்கானாதே 
என இவ்வஞ்சியடியில் துறை என நடுவுங் கூன் வந்தவாறு . 


" தேரோடத் துகள் கெழுமின தெரு 5 
என வஞ்சியடியிறுதிக்கண் , தெரு என அசை கூனாயிற்று . 


* காமர் கடும்புனல் கலந்தெம்மோ டாடுவாள் ” 8 
என்னும் கலிப்பாவினுட் சிறுகுடியீரே சிறுகுடியீரே என ஓரடியால் 
தனிச்சொல் வந்தவாறு . பிறவுமன்ன . 


1 & 2 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ , 94 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 43 
3 & 4 புறதானூறு 34 , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 94 

பாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா , 43 
5 பட்டினப்பானை அடி எண். 47 , யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா. * 
6 கலித்தொகை 39 , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 94 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 48 


93 


சை 


வெண்பாவினாலும் அகவலினாலும் சுரிதகம் முடிவது முன்காட்டிய 
கலிப்பாக்களுட் கண்டுகொள்க , 

அடியாற் பெயர் பெற்றது --- கழிநெடில் , திருவிருக்குறள் முதலாயின ; 
இவற்றிற் கழிநெடிலாவது ஆசிரிய விருத்தம் . திருவிருக்குறளாவது வஞ்சித் 
துறை . 

இசையாற் பெயர் பெற்றது .சந்தத் தரழிசை முதலாயின . 
சந்தத் தாழின் 

-ஆசிரியவிருத்தம் . 
கலையாற் பெயர் பெற்றது - அச்சுக்கலை முதலாயின . இதில் அச்சுக் 
கலை இரண்டடியால் வந்தாற் செந்துறை . நாலடியால் வந்தாற் சீரையெண்ணி 
அறுசீர் முதலானவைகளெல்லாம் ஆசிரியவிருத்தம் என அறிக . 

எழுத்தெண்ணாற் பெயர் பெற்றது -- கட்டளைக் கலித்துறையாம் . 

வகுத்த வகுப்பாற் பெயர் பெற்றது - புய வகுப்பு . புயவகுப்பு முதலாயின 
ஆசிரியவிருத்தத்துள்ளும் ஆசிரியப்பாவினுள்ளும் அடங்கும் . 

காரணத்தாற் பெயர் பெற்றது திருவெம்பாவை முதலாயின ; 
அம்மானை தரவு கொச்சகக் கலிப்பா என்பாரும் உளர் . வெண்டளையே வருத 
லாற் பஃறொடை வெண்பா என்பதும் இது . 

கால வழக்காற் பெயர் பெற்றது - வெண் பாவினுள் ஈரடிமுக்கால் முதலா 
யினவையும் , சார முதலாயி னவையும் பலவாஞ் செய்யுட் பெயர் என்பதற்குப் 
பொருள் விரிக்கிற்பெருகும் . 


எழுத்து முதல் எட்டுவகை விரிவுங் குவிவும் என்றது : தொகையால் யாப் 
பாம் ; வகையால் எழுத்து முதல் எட்டாம் ; விரிவால் எழுத்துக் குறில் நெடில் 
முதலானவை போல மற்றை ஏழுக் தம் இப்படியே கண்டுகொள்க . 


இனி வகையுளி வருமாறு: 


14 


அருள் நோக்கும் நீரார் அசைசீர் அடிக்கண் 
பொருள்நோக்கா தோசையே நோக்கி- மருள்நீங்கக் 
கூம்புபவங் கம்பா தலர்பவுங் கொண்டியற்றல் 
வாய்ந்த வகையுளியின் மாண்பு ” I 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 93 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா 43 
சித -24 


94 


கடியார்பூங் கோதை கடாயினான் திண்டேர் 

சிறியாடன் சிற்றில் சிதைத்து " } 
இந்த வெண்பாவைக் கடி யாரென்றும் பூங்கோதை என்றும் சீர்பிரித்தால் 
தளை சிதையும் ; 


4 


வெள்ளையுட் பிறதளை விரவா; அல்லன 

எல்லாத் தளையும் மயங்கியும் வழங்கும் 
என்பதனாற் கடியார்பூங் கோதை என அலகிடிற் சீர்சிதையாது . 


" மலர்மிசை யேகினான் மாணடி சேர்ந்தார் 

நிலமிசை நீடுவாழ் வார் " 3 
இவ்வெண்பாவின் ஈற்றடியை நிலமிசையென்றும் நீடென்றும் வாழ்வா 
ரென் 

றுப்) அலகிடில் வாழ்வாரென்பது ஆசிரியச்சீராம் . நாள் என வெண்பா 
முடியுமாதலால் நீடுவாழ் என்றும் வாரென்றும் அலகிடக் கூவிளமென்றும் 
நாளென்றும் முடியும் . 


பிறவும் இவ்வாறே கண்டுகொள்க . 


விகாரம் வருமாறு : 

வலித்தல் மெலித்தல் நீட்டல் குறுக்கல் 

விரித்தல் தொகுத்தலும் வருஞ்செய்யுள் வேண்டுழி " 4 
என்னை வலித்தலாவது: 

குறுத்தாட் பூதம் சுமந்த 

அறக்கதிர் ஆழியெம் அண்ணலைத் தொழினே " 5 
இதனுள் • குறுந்தாள் எனற்பாலதனைக் குறுத்தாள் 
வலித்தல் . 


என்றது 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ , 95 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் கா . 48 
2 யாப்பருங்கலம் நூ . 22 
3 திருக்குறள் -3, யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 43 
4 நன்னூல், நூ . 155 
5 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் நூ . 95 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 43 


95 


தண்டையின் இனக்கிளி கடிவோள் 

பண்டையள் அல்லள் மரனோக் கினளே " 1 
இதனுள் , தட்டையெனற்பால தனைத் தண்டை என்று மெலித்தவாறு . 


ஆர்த்த அறிவினர் ஆண்டிளைஞ ராயினும் 
காத்தோம்பித் தம்மை அடக்குப - மூத்தொறுஉம் 
தீத்தொழிலே கன்றித் திரிதந் தெருவைபோற் 
போத்தறார் புல்லறிவி னார் " 2 
இதனுள் “ பொத்தறார் ” எனற்பாலதனைப் போத்தறார் என நீட்டும் 
வழி நீட்டினவாறு காண்க . 


* எருத்தத் திருந்த இலங்கிலைவேல் தென்னன் 

திருத்தார்நன் றென்றேன் தியேன் ” 8 
இதனுள், “ தீயேன் " எனபற்பால தனைத் தியேன் என்றது குறுக்கும் 
வழிக் குறுக்கினவாறு . 


“ வெண்மணல் எக்கர் விரிதிரை தந்தநீர் 
கண்ணாடி மண்டிலத் தரதாவி ஒத்திழியும் 
தண்ணந் துறைவன் தகவிலனே தற்சேர்ந்தார் 
வண்ணங் கடைப்பிடியர வாறு . ” 4 


எனற்பாலதனைத் தண்ணந்துறைவன் " 


இதனுள் , தண்டுறைவன் 
என்று விரிக்கும்வழி விரித்தவாறு . 


1 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 95 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 43 
2 நாலடியார் 351 , யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ . 60 

யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள், கா . 2: 
3 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , தூ . 62 , 95 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 24 , 43 

தொல் . செய் . இளம்பூரணருரை நூ . 114 
4 யாப்பருங்கல விருத்தியுரை மேற்கோள் , நூ , 95 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 48 


96 


* பூத்தாட் புரவிற் புனைமதில் கைவிட்டார் 
காத்தாவிக் காதலர் ஏனையர்- பார்த்துறா 
வேண்டார் வணக்கி விறன்மதில் தான் கைக்கோடல் 

வேண்டுமாம் வேண்டார் மகன் " ) 
இதனுள் , 

" வேண்டாதாரை வணக்கி ” எனற்பாலதனை வேண்டார் 
வணக்கி எனத்தொகுக்கும் வழித்தொகுத்தவாறு , 


H 


இனி வண்ணம் வருமாறு : 

* தூங்கேந் தடுக்கல் பிரிதல் மயங்கிசை வைத்துப்பின்னும் 
பாங்கே அகவல் ஒழுகல் வலிமெலிப் பாற்படுத்திட் 
டாங்கே குறினெடில் வல்லிசை மெல்லிசை யோடிடையுந் 
தாங்கா துறழ்தரத் தாம்வண்ணம் நூறுந் தலைப்படுமே ” 2 


என்னை ? 

தூங்கிசைமுதல் ஐந்தையும் முன்வைத்து அதின் பின்னே 
குறில் முதல் ஐந்தையும் ஒவ்வொன்றின் பேரிலே ஏற்றி அகவல் முதல் நாலையும் 
பின்னே வைக்கில் அகவல் முதல் நான்கும் தனித்தனியே இருபத்தைந்தாம் . 
இந்த நால்வகையும் அலகிட வண்ணம் நூறாம் . 

( 5 ) 


ஒழிபியல் முற்றும் . 


1 & 2 


யாப்பருங்கல விருத்திபுரை மேற்கோள் , நூ. 25 
யாப்பருங்கலக் காரிகையுரை மேற்கோள் , கா . 43 


97 


4. பொருத்தவியல் * 


பொருத்தங்கள் பத்து 
17 பகர் செய்யுள் மங்கலஞ்சொல் எழுத்துத் தானம் 

பால்உண்டி வருணம் நாள் கதியே என்றா 
புகரில்கணம் எனப்பத்தும் பிறங்கு கேள்விப் 

புலவர் புகழ் முன் மொழிக்குப் புகல்வர் செம்பொன் 
சிகரகிரி எனப்பணைத்துப் புடைத்து விம்மித் 

திரண்டெழுந்து வளர்ந்திள கிச் செறிந்த கொங்கைத் 
தகரமலர்க் குழல்கருங்கண் குமுதச் செவ்வாய்ச் 

சரிவளைக்கைக் கொடி என்னத் தயங்கும் மாதே . ( 1 ) 
இப்பா என்னு தலிற்றோ எனின் , இச்சொன்ன பத்துவகைப் பொருத்தமுஞ் 
செய்யுள் முதன்மொழிக்கு ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
( இ - ள் . ) 

மங்கலம் , சொல் , எழுத்து , தானம் , பால் , 
உண்டி, வருணம் , நாள் , கதி, கணம் இவை பத்துப் , முதன்மொழிக்கியல் 

( 1 ) 


அவையாவன : 


என்றவாறு . 


மங்கலம் , சொல் 


18 மாமணிதேர் புகழ் அமுதம் எழுத்துக் கங்கை 

மதிபரிதி களிறுபரி உலகம் சீர் நாள் 
பூமலைகார் திருக்கடல் நீர் பழனம் பார்சொல் 

பொன் திகிரி பிறவும்முதல் மொழிச்சீர்க் ( கு ) ஆகும் 
நாமவகை யுளிசேர்தல் பொருள ( து ) இன்மை 

நலம் இலதாய் வைத்தல்பல பொருளாய்த் தோன்றல் 
ஆம் இனிய சொல்ஈறு திரிதல் போலும் 

ஆதிமொழிக் ( கு ) ஆகாஆனந்தம் ஆமே . 


இவ்வியலுக்கும் அடுத்த இயலுக்கும் தரப்பட்டுள்ள உரை முன்னை இயல்களுக் 
கான உரையினின்று வேறானது . 1908 இல் ஆரணி, மேடிகை, சென்ன கேசவுலு 
நாயுடவர்களால் பதிப்பிக்கப்பெற்ற சிதம்பரப்பாட்டியலின் பொருத்தவியல் 
மரபியல் அடங்கிய பாட்டியற் கொத்து நூலுள் அவ்வியல்கள் பெற்றுள்ள 
உரையே இவண் எடுத்தளிக்கப்பெற்றுள்ளது . 
சித-25 


98 


இப்பா என்னு தலிற்றோ எனின் , செய்யுள் முதல் மொழிக்கு மங்கலச் 
சொல்லாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் . ) மங்கலச் சொல்லாவன : மா , மணி , தேர் , புகழ் , அமுதம் , 
எழுத்து , கங்கை , மதி, பரிதி, களிறு , பரி, உலகம் , சீர் , நாள் , பூ , மலை , கார் , 
திரு , கடல் , நீர் , பழனம் , பார் , சொல் , பொன் , திகிரி இவை இருபத்தைந்தும் 
மு.தன்மொழிக்காம் என்பது . 


பிறவும் என்றதனால் அருந்ததி, ஞெண்டு , அறுகடல் , சங்கு , தார் , 
விசும்பு , புவி , கயல் , முரக , கவரி , தோகை இவையுமாம் என்றவாறு . 


ஆகாச் சொல்லாவன : 

நாம வகையுளி சேர் தல்- செய்யு முதற்பா 
வினும் ஒருபாச்சொல்லில் அப்பா ஒருவழிச் சீர்சிதைந்தும் ஒருவழிச்சீர் சிதையா 
மலும் பாடுதல் வகையுளியாம் என்பது . 


அதற்கு உதாரணம் 


கடியார்பூங் கோதை கடாயினான் திண்டேர் 
சிறியாடன் சிற்றில் சிதைத்து . ” 


இதனுள் , கடியார் என்றும் பூங்கோதை என்றும் புளிமாவாகவும் தேமாங் 
காயாகவும் . கடாயினான் என்று கருவிளமாகவும் இவ்வாறலகிடின் ஆசிரியத் 
தளையுங் கலித்தளையுந் தட்டும் ; வெள்ளைத்தன்மை குன்றிப்போம் ; சீர்களிற் 
புல்லா தயற்றளை 

என்னும் 

இலக்கணத்தோடு மாறுகொள்ளுமாதலால் 
இதனைக் கடியார்பூ என்று புளிமாங்காயாகவும் , கோதை என்று தேமாவாகவும் 
அலகிடிற்சீர் சிதையாதாம் . பிறவுமன்ன . 


பொருள தின்மை- பொருளில்லாமல் வைத்தல் ; அது வருமாறு : - இ PD 
முதலாயின என்க . 

நலமிலதாய் வைத்தலாவது சீரணங்கு மேவுமென்ற சொல் 
முதலாயின என்க . பல்பொருளாய்த் தோன்றலாவது ஒருசொற் பலபொருளாய்த் 
தோன்றல் ; அஃதாவது அரியென்பது சிங்கமோ வண் டோ என்று ஐயப்படுவது . 
சொல்லீறு திரிதல் காரணிசொற்றோன்றனானன்று . கடனன்று , பொன்னன்று 
இவை முதலாயினஎன்க. இவையெல்லாஞ் சொல்லானந்தக்குற்றம் என்றவாறு . ( 2 ) 


99 


எழுத்துப் பொருத்தமும் தானப் பொருத்தமும் 
19 ஆன எழுத் ( து ) ஒன்பதுஏழ் ஐந்து மூன்றாம் 

ஆகா ( து ) எட் ( டு ) ஆறு நான்கு ஆதிச் சீர்க்கே 
ஊனம் இலா அஆவும் இஈ ஐயும் 

உஊவும் எஏயும் ஒஓ ஔவும் 
தானம் இதை வகையாம்அந் தாதி தன்னில் 

தலைவன் பேர் முதல் எழுத்தில் பாலன் ஆதி 
மேல் நிரைஎண் ணில்பால குமார ராசர் 

வேண்டிடும் ; வேண் டாவிருத்தம் மரணம் தானே . 


( 3 ) 


முதன்மொழிக்கண் வருமெழுத்துந் 


இப்பா என்னு தலிற்றோ எனின் , 
தானமும் உணர்த்துதல் நுதலிற்று . 


தானம் 


ஐ 


ஒ 


எ 


न 


உ 


எ 


ஈ 


ஊள 


எ 


எ 


( இ - ள் . ) அவற்றுள் ஆகியவெழுத்தாவன : - ஒற்றுக்கூடின ஒன்பதும் , 
ஏழும், ஐந்தும் , மூன்றும் ஆமென்ப ; ஆகா எழுத்தாவன : - எட்டு , ஆறு . 
நான் த ஆகா என்ப ; இரண்டெழுத்துச் சொல்லாதது என்னோவெனின் , முன் 
மொழியாதலான் மூவசைச் சீரின்மையின் மறுக்கப்பட்டன என்க. 
ஐந்தாவன: பாலன் , குமாரன் , 

ஔ 
ராசன் , விருத்தன் , ஓ ஓ 

மரணமென்று சொல்லப்பட்டவையுள் , 
உயிர்க்குறிலான 

ஓ என்னும் ஐந்தினுடன் தமக்கொத்த 
உயிர்நெடிலான 

என்னும் ஐந்தையும் சேர்த்து , இகரத் 
துடனே ஐகாரமும் , உகரத்துடனே ஔகாரமுஞ் சேர்த்தால் அ இ 
என்றாகும் : 

அவை பால , குமார , ராச , விருத்த, மரணமாம் . இவற்றுள் , 
உயிரும் உயிர்மெய்யென்று சொல்லப்பட்ட தொகையெல்லாம் ஐந்து பங்காய் 
அடங்கும் . உயிர்மெய்கள் ஐந்து பங்காய் அடங்குவது எப்படியென்னில் , 
வருக்கைப்பாடத்தின் படி அகரத்துக்குக் ககரமும் , இகரத்துக்குக் கிகரமும் , 
உகரத்துக்குக் குகரமும் , எகரத்துக்குக் கெகரமும் , ஓகரத்துக்குக் கொகரமும் , 
மற்ற நீண்ட உயிர்மெய்களும் , கையும் கௌவும் உயிர் சேர்ந்ததுபோலச் 
சேர்ந்து , உயிர் பன்னிரண்டும் ஐந்து பங்காயானது போல உயிர்மெய்களெல் 
லாம் ஐந்து ஐந்து பங்காய் அடங்கும் . அவையிற்றைப் பாட்டுடைத்தலைவன் 
பேர்முதலெழுத்து எதுவோ அதுவே பாலனாகக்கொண்டு மங்கலச்சொல்லின் 
முதலெழுத்தைத் தானத்தடைவே யந்தாதியாய் எண்ணிப் பால குமார ராசன் 
இவை பொருந்துந் தானம் ; விருத்தம் மரணம் இவைபொருந்தாத தானமென்று 
சொல்லுக என்றவாறு . 

(3 ) 


100 


பாலும் உண்டியும் 


20 மருவுகுறில் ஆண் நெடில் பெண் அவர் இ வர்க்கா 

மயங்கினும் ஆம் வரலாகா பேடு ஒற்று ஆய்தம் 
உரியகச தநபமவ ஏழோ - டு ) ஆதி 

உயிர்க்குறில் நான்கு இவை அமுதம் ஆதிச் சீர்க்கும் 
அரியதசாங் கத்தயற்கும் நலம ( து ) ஆகும் ; 

அமுதமொழிக் ( கு ) அல்லாத எழுத்தும் கால்மாத் 
திரை அளவு அஃகேனமுடன் மூன்றும் நஞ்சாய்ச் 

செப்பும் எழுத்து இவை எல்லாம் தீதாம் அன்றே . 


இப்பா என் 

1 னுதலிற்றோவெனின் , ஆண் பெண் இருபாலுக்கும் அமுதம் 
நஞ்சென்னும் உண்டியும் உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் . ) அவற்றுள் , உயிர்க்குறிலும் உயிர்மெய்க்குறிலும் 
ஆணெழுத்து ; உயிர்நெடிலும் உயிர்மெய்நெடிலும் பெண்ணெழுத்தாதலால் 
ஆண்பாற் புகழுமிடத்து ஆணெழுத்துச் சிறப்பு , பெண்பாற் புகழுமிடத்துப் 
பெண்ணெழுத்துச் சிறப்பு , ‘ மயங்கினுமாம் என்றதனால் ஆணுக்குப் பெண் 
ணெழுத்தும் பெண்ணுக்கு ஆணெழுத்தும் வந்தாலும் நன்று . 


* பாவின் கிழத்தி நாமக ளாதலிற் 

பெண்ணெழுத் தல்லது முன்வைத் துரையார் " I 
என்றார் பிங்கலனார் . 


“ வரலாகா பேடொற்று ஆய்தம் " என்பது ஒற்றும் ஆய்தமும் அலி ; 
இவை முன்மொழிக்கு ஆகா என்க . அமுத எழுத்தாவன: 

இவை அமுத எழுத்து என்றவாறு . இவை முதற் 
சீர்க்கு ஆகும் ; தசாங்கத்து அயற்கும் ஆம், 


க 


த 


ந 


ம 


வ 


எ 


நஞ்செழுத்தாவன : அமுதவெழுத்து அல்லாத எழுத்தும் , மகரக் 
குறுக்கமும் , ஆய்தக் குறுக்கமும் , உயிரளபெடையும் , ஒற்றளபெடையும் , ஆய்த 
மும் ஆம் ; இவை முதன்மொழிக்கண் வைக்கில் தீதாம் . 

(4 ) 


1 பிங்கல நிகண்டு நூ . 1381 


101 


வருணம் 


21 தீது இல் உயிர் ஈராறும் முதல்ஒற் ( று ) ஆறும் 

திருமறையோர்க் ( கு ) அடை வேஓர் ஆறு வேந்தர்க் ( கு ) 
ஏது இல்லவ றன -க்கள் வணி கர்க்கு ஆம் ; மற்றை 

எழுத்துளலை சூத்திரர்க்கு ஆம் இயன்ற சாதி 
ஓதிமன் தன் படைப்புஉயிரே அரன்மால் செவ்வேள் 

உம்பர்கோன் பரிதிமதி மறலி நீர்க்கோன் 
காதல் அள கேசன் முதல் இவ்வி ரண்டாய்க் 

கம் முதல்மூ வாறுஒற்றும் கருதிச் செய்தார் . 
இப்பா என்னு தலிற்றோ எனின் , வருணமும் தோற்றமும் உணர்த்துதல் 


நுதலிற்று . 


R 


ஊ 


ஏ 


ஓ 


ஔ 


ங 


கு 


ண 


-ள் .) அவற்றுள் , அ இ 

இவை பதினெட்டும் அந்தணர்க்காம் ; 
த ந 
இவை ஆறும் அரசர்க்காம் ; ல ற இவை நான்கும் 
வணிகர்க்காம் ; 

ழ இவையிரண்டுஞ் சூத்திரர்க்காம் என்றவாறு . 


ம 


வ 


ன 


जा 


க 


ண ; 


இனித்தோற்றமாவன: --- அயன் படைப்பு உயிர் பன்னிரண்டுமாம் ; 
அரன் படைப்பு திருமால் படைப்பு 

செவ்வேள் படைப்பு 
இந்திரன் படைப்பு த ந ; சூரியன் படைப்பு ப ம ; சந்திரன் 
படைப்பு 
ர ; இபமன் படைப்பு வ ; வருணன் படைப்பு ழ 

ள ; 
குபேரன் படைப்பு ற 

இவர்கள் ஒன்பதின்மரும் பதினெட்டு மெய்யும் 
படைத்தாரென்சு. 

(5 ) 


ல 


ன , 


நாட்பொருத்தம் 
22 கருதும்உயிர் அடைவேநான்கு ஐந்து மூன்று 

கார்த்திகையே பூராடம் உத்தி ராடம் 
உரைதரு க - வ் வரியின் நான்கு இரண்டு மூன்று 

மூன் றுஓணம் ஆதிரையே புனர்தம் பூசம் ; 
இருமைகொள் ச -வ் வரியின் நான்கு ஐந்து மூன்று 

இரேவதி அச் வனிபரணி ; ஞகரம் மூன்றும் 
வரும் அவிட்டம் ; தகரம் இரண்டு ஏழு மூன்று 

வளர் சோதி விசாகமே சதயம் மன்னும் . 


சித -26 


102 


சதி திகழ் ந - வ் வினில் ஆறு மூன்று மூன்றும் 

தரும் அனுடன் கேட்டையே பூரட் டாதி 
திதம்மிகும் ப - வ் வரியின் நான்கு இரண்டோடு ஆறுஉத் 

திரம் முதல் மூன் றாம் ; ம - வ்வில் ஆறும் மூன்றும் 
இதமுடன் மூன் றும்மகம் ஆயிலியம் பூரம் 

யா -உத்தி ரட்டாதி யூ யோ மூலம் 
உதவிய வ -ம் முதல் நான் கும் ஒழிந்த நான்கும் 

உரோகணியாம் மிருகசீ ரிடம் ஆம் பேர் நாள் . 
இப் பாவிரண்டும் என்னு தலிற்றோ எனின் , பேர் நாள் உணர்த்துதல் 
நுதற்று. 


ch 


கா 


கூ 


கை 


பூசம் , 


சா 


( இ .-- ள் . ) அவையாவன : - அ ஆ இ ஈ கார்த்திகை , உ ஊ எ ஏ ஐ 
பராடம் , ஒ ஓ ஒள உத்திராடம் , 

கி கீ திருவோணம் , 
திருவாதிரை , கெ கே 

புனர்பூசம் , தொ 

கௌ 
சி சீ இரேவதி , 

செ சே சை அசுவ நி , 

சொ 

சோ 
சௌ பரணி , 

ஞ ஞெ அவிட்டம் , 
த தா சோதி , 
தெ தே தை விசாகம் , தொ தோ தௌ சதையம் , 

ந 
நா நி நீ நு நூ அனுடம் , நெ நே நை கேட்டை , 

நா 
நோ நௌ பூரட்டாதி . 

பி பீ உத்திரம் , 

பூ அத்தம் , 
பெ பே பொ போ பௌ சித்திரை , 

மி 
மகம் , 

மே மை ஆயிலியம் , மொ மோ மௌ பூரம் , 
உத்திரட்டாதி , 

வீ 

ரோகணி , 
வே வௌ மிருக சீரிடம் . ஈகார 

லதாரம் வந்தால் கொரமாக 
ஓட்டிக்கொள்க . 


பை 


ம 


DT 


யோ மூலம் , 


வ 


வா 


வை 


நாள் . கதி 
24 பேர் நாள் உற் பவநாளா தல்மூ வொன்பான் 

பிரித்து ஒன்று மூன்றுஐந்துஏழ் ஆகாது எட்டாம் 
கூர் இராசி யும்வயினா சிகமும் ஆகா . 

குறில்வன்மை ஈறுஒழிக்கில் வானோர்க்கு ஆகும் 
நேர்நெடிலின் முதல் நான் குஈறு இல்லா மென்மை 

நிலமக்கள் கதிமுதற்சீர்க்கு ஆகும் ஒஓ 
ஏர்மருவு யரலழற விலங்காம் மற்றை 

எழுத்துநர கக்கதி ; முன் வைவா ராதால் . 


103 


இப்பா என்னு தலிற்றே : எனின் , நாட்பொருத்தமுங் கதியும் உணர்த்துதல் 
நுதலிற்று . 


J 


உ 


ச 


ப 


L 


( இ - ள் . ) இறைவன் பேர் நாளாதல் உற்பவித்த நாளாதல் முதல் 
வைத்துப் பிரபந்த மங்கலச்சீர் மொழிக்கு முதலெழுத்தீறாக எண்ணி இருபத் 
தழு நாளையும் மூவொன்பதாகப் பிரித்து ஒன்றும் மூன்றும் ஐந்தும் ஏழும் 
ஆகாதநாள் ; எட்டாயம் இராசியாகிய பதினேழா நாளும் பதினெட்டா நாளும் 
வைநாசிகமாகிய இருபத்திரண்டா நாளும் இவையாகா என்றவாறு . கதியாவன : 
நான் குயிரும் , 

என்னும் வல்லெழுத் 
தைந்தும் இவை ஒன்பதும் தேவன் தி ; ஆ 

ஏ என்னும் நான்கு 
நெட்டுயிரும் , 

ந 

என்னும் மெல்லெழுத்து ஐந்தும் ஆக 
ஒன்பதும் மக்கட்கதி ; இமையிரண்டும் பந்தறசர்க்காகும் . 

என்னும் 
என்னும இ . - யெழுத்து நான்கும் , றகரமும் 
இவை ஏழும் விலங்கின் கதி ; 

என்னும் உயிரிரண்டும் , 
என்னும் மூன்றும் ஆய்த பும் இவை ஆறும் நாகர்கதி ; இவை இரண்டும் 

( 8) 


F 


கு 


ண 


ம 


உயிரிரண்டும் , 


ப 


ள 


ஐ 


விலக்கப்பட்டன என்றவாறு . 


கணநாட் பொருத்தம் 


25 


வான் இலகு நேர் குருவே நிரையாம் , வெண்சீர் 

வரில் நப தவகணம் நாள் பரணி மும்மீன் 
ஊனம்மிகு புனர்பூசம் பூசம் வாழ்நாள் 

உற்றபுகழ் சூனியநோய் பலன்கள் ஆகும் 
தேன் அனையாய் ! வஞ்சிச்சீர் அடைவே நான்கும் 

திகழ்சர மயகணம் ,நாள் சோதி ஆரல் 
தானம்உறு கேட்டைசத யந்தான் கேடு 

சாவுதிரு மகிழ்ச்சிபலன் தரத்தொ டங்கும் . 


இப்பா என்னு தலிற்றோ எனின் , சீருங் கணமும் நாளும் வரும்பலம் 
ஆமாறு உணர்த்திற்று , 


அவையாவன : 


( இ - ள். ) இலகு நேர் , குரு நிரை , நேரசை இறுதியாகிய மூவசைச்சீர் 
நான்கும் வெண்பாவுரிச்சீர் எனப்படும் , 

நேர் நேர் நேர் 
தேமாங்காய் ; நிரை நேர் நேர் புளிமாங்காய் , நிரை நிரை நேர் கருவிளங்காய் ; 
நேர் நிரை நேர் கூவிளங்காய் ; இந்த நான்கு சீருக்கும் உரியகணம் : நகணம் , 


பகணம் , தகணம் , சகணம் , இந்த நான்கு கணத்துக்கும் நாள் : பரணி மிருசு 
சீரிடம் புனர்பூசம் பூசா . 

இவை நான்கிற்கும் பலன் : வாழ்நாள் புகழ் சூனியம் 
நோய் என்பது . தேனனையாய் என்பது மகடுஉ. 11/ ன்னிலை . நிரையசைச்சீர் 
இறுதியாகிய மூவசைச்சீர் நான்கும் வஞ்சியுரிச்சி எனப்படும் . 

அவையாவன : 
நேர்நேர் நிரை தேமாங்கனி, நிரை நேர் நிரை புளிமாங்கனி , நிரை நிரை நிரை 
கருவிளங்கனி , நேர் நிரைநிரை கூவிளங்கனி ; இந்நானகு திருக்கும் உரியகணம்: 
செகணம் ரகணம் மகாம் பகணம் ; இந்நான்கு கணத்துக்கும் நாள் : சோதி 
பர்த்திகை கேட்டை சதாம் ; இந்நான்கின் பலன் : கேடு சாவு திரு மகிழ்ச்சி 
என்றவாறு . 

நகணம் பகணம் மகணம் யகணம் இந்நான்கும் முதன்மொழிக்கு 
வைக்கப்படும் . தகணம் , செகணம் , சகணம் , ரகணம் இந்நான்கு கணமும் 
விலக்கப்பட்டன . 


கார் 


( 9} 


26 துறக்கம்மதி வான்பரிதி காய்ச்சீர் முன்னும் 

சூழ்காற்றுத் தீ நிலம் நீர் கனிச் சீர் பின்னும் 
நிறுத்துகணம் இவ் விரண்டாம் அகவற் சீரின் 

நேர்ஈறு வெள்ளைச்சீர் நிறைவஞ் சிச் சீர் 
சிறப்புடை.இவ் விரண்டும் ஆம் கணப்பேர் மற்றும் 

திகழ் இயற்சீர் அயன் திருக்கோக் கருடன் முன்னாம் 
வெறுத்தபின்னு மாம்என்ப இறைவன் நாட்கு 

மேவுகண நாட்பொருத்தம் வேண்டும் மாதோ . 
இப்பா என்னுதலிற்றோ எனின், முற்சொன்ன கணத்துக்கு இன்னும் ஒரு 
விகற்பமுணர்த்திற்று . 


(இ - ள் . ) இந்திரகணம் சந்திர கணம் அந்தரகணம் சூரியகணம் இந் 
நான்கு கணத்திற்கும் உரிய சீராவன : தேமாங்காய் புளிமாங்காய் கருவிளங் 
காய் கூவிளங்காய் என்பது . வாயுக்கணம் தீக்கணம் நிலக்கணம் நீர்க்கணம் 
இந்நான்கு கணத்திற்கும் உரிய சீராவன : தேமாங்கனி புளிமாங்கனி கருவிளங் 
கனி கூவிளங்கனி என்பது . இவற்றுள், இந்திரகணமும் சந்திரகணமும் நிலக் 
கணமும் நீர்க்கணமுமாம் ; இந்த நான்கு கணமும் நேர் நேர் தேமா, நின நேர் 
புளிமா , நிரை நிரை கருவிளம் , நேர் நிரை கூவிளம் ; அன்றியும் , இந்த நான்கு 
சீருக்கு உதாரணமாவன : 

அயன் கணம் , திருக்கணம் , கொக்கணம் , கருட 
கண்ம் ; இவை நான்கும் வைக்கப் பெறும் என்றவாறு . 


( 10 ) 


105 


புறனடை 


25 ஆவதுமங் கலத்தேற்ற பரியா யச்சொல் 

அடைகொடுத்து முதற்சீருக்கு அடுத்த செய்யுள் 
மேவுதலை இடைகடை மங் கலச்சொல் வைத்து 

விதிஎழுத்துப் பால்வருணம் மயங்கும் என்ப ; 
வாவும் ஒரு நற்கதியால் முன்னோர் நூலின் 

மங்கலத்தால் நஞ்சுசில அமுதம் ஆகும் ; 
தூஅமுதம் எனின்கதியில் பழுது போமேல் 

தொடர்கலப்பாம் மரபினது தொடக்கம் சொல்வாம் . 


இப்பா என்னு தலிற்றோ எனின் , வழுவாகாதென்பது உணர்த்திற்று . 


(இ -ள் . ) மங்கலத்துக்கேற்ற பரியாயச் சொல்லால் முதற்சீருக்கு எடுத்த 
மங்கலச்சொல் செய்யுள் முதலினும் இடை யினும் ஈற்றினும் வைத்தல் விதி 
செய்யுட்கு உரித்தென்பது . இவற்றுள் , எழுத்தும் பாலும் வருணமும் மயங்கு 
மென்பாரும் உளர் . 

இருவகையாகிய நாற்கதியினாலும் மேலோர் சொன்ன 
நூலின் மங்கலத்தினாலும் சில நஞ்செழுத்து அமுதவெழுத்தாம் ; அதிலுங் 
கதியினாலுஞ் செய்யுளிட ம்பாடாகப் பாமரபின் முறையே முதற்றொடங்கிச் 

( 11 ) 


சொல்வரென்றவாறு 
. 


பொருத்தவியல் முற்றும் . 


சித -27 


106 


5. மரபியல் 


பிள்ளைத் தமிழ் 
28 துறுகொலைநீக் கித்தெய்வக் காப்பாய்ச் சுற்றத் 

தொகை அளவு வகுப்பு அகவல் விருத்தம் தன்னால் 
முறைகாப்புச் செங்கீரை தால்சப் பாணி 

முத்தம்வா ரானை அம் புலியி னோடு 
சிறுபறைசிற் றில் சிறுதேர் இவை ;பின் மூன்றும் 

தெரிவையர்க்குப் பெறாகழங்கு அம் மானை 
பெறுமூன்று முதல்இருபத் தொன்றுள் ஒற்றை 

பெறு திங்கள் தனில்பிள்ளைக் கவியைக் கொள்ளே . 


சல் 


( இ - ள் . ) கொலை நீக்கித் தெய்வங்காப்பாய் வகுப்பினாலும் , ஆசிரிய 
விருத்தத்தினாலும் , காப்பு செங்கீரை தால் சப்பாணி முத்தம் வாரானை அம்புலி 
சிறுபறை சிற்றில் சிறுதேர் இவை பத்தும் ஆண்பாற்காகும் ; பெண்பாற்குச் 
றுபறை சிற்றில் சிறுதேர் இவை மூன்றும் நீக்கிக் கழங்கு அம்மானை ஊசல் 
மூன்றுங் கூட்டிப் பிறந்த மூன்று மாத முதல் இருபத்தொரு மாதத்திற்குள்ளே 
ஒற்றைட் பட்ட மாதத்திற் பிள்ளைக்கவிக்கொள்வது . 


சி 


கலம்பகம் 


29 கொண்டபுயம் தவம் மதங்குஅம் மானை காலம் 

குறம்களிசம் பிரதப் பறம் பாண்கார் தூது 
வண்டுதழை கைக்கிளை சித்து இரங்கல் ஊசல் 

மடக்குமருட் பாஅகவல் விருத்தம் வெண்பா 
வெண்டுறைவஞ் சித்துறைஆ சிரியம் வஞ்சி 

விருத்தப்பா கலியினம் அத் தாதி யாகக் 
கண்டவைமுன் ஆதி ஒரு போகு வெண்பாக் 

கலித்துறைநேர் கூறல்கலம் பகமாம் அன்றே . 


( இ - ள் . ) முன்னே யொரு போகும் இரண்டாவது வெண்பாவும் மூன்றா 
வது கலித்துறையும் வர மற்றவை இன்னவிடத்தில் இன்னது ஆகுமென்னும் 
நியமமில்லாமற் புயவகுப்பு முதலாகவும் மடக்கீறாகவும் மருட்பா முதலாகச் 
சொன்ன பாவும் இனமும் வர அந்தாதியாகப் பாடுவது கலம்பகமாம் . 


( 2) 


107 


கலம்பகச் செய்யுள் , பன்மணி மாலை , அந்தாதி , 

அகப்பொருட் கோவை என்பன 


30 அன்புறுதே வர்க்கு நூறு; இழிபுஐந்து ஐயர்க்கு ; 

அரசர்க்குத் தொண்ணூறு வணிகர்க்கு ஐம்பான் ; 
இன்புறுமுப் பான் உழவர்க்கு ; அமைச்சி னுள்ளோர்க்கு 

எப பதுஎனும் ; கலம்பகத்து அம் மானை ஊசல் 
முன்புஒருபோகு ஒழித்ததுபன் மணிமா லைப்பேர் ; 

மொழி வெள்ளை நூறுகலித் துறை நூ றாதல் 
நன்குஉறில் அந் தா தி;கலித் துறை நா னூறாய் 

நடப்பது அகப் பொருட்கோவை நாமம் மன்னோ . 


( இ- ள் . ) மூன்சொன்ன கலம்பகம் தேவர்க்கு நூறு . முனியீச்சுரர்க்குத் 
தொண்ணூற்றைந்து , 

அரசர்க்குத் தொண்ணூறு, 

மந்திரிகட்கெழுபது . 
வணிகர்ச்கைம்பது , உழவர்க்கு முப்பது பாடவேண்டும் . கலம்பகத்தில் 

வெண்பா 
அம்மானை ஊசல் ஒரு போகு ஒழித்துப்பாடுவது பன்மணிமாலை . 
வாதல் கலித்ஒத்துறை பாதல் நூறுபாடில் அந்தாதி . அகப்பொருள்மேற் கலித் 

( 3, 
துறை நானூறு பாடிற் கோவையம். 


இரட்டைமணிமாலை , இணைமணிமாலை , மும்மணிக்கோவை , 
ஒலி அந்தாதி , இருபா இருபஃது , பயோ தரப்பத்து , 

நயனப்பத்து என்பன 


31 மன் இருபான் வெள்ளைகலித் துறை இ ரட்டை 

மணிமாலை ; நூறுவெள்ளை அகவற் பாவால் 
பின்னர்க்கலித் துறையது இணை மணிமா லைப்பேர் ; 

பேசு அகவல் வெள்ளை கலித் துறைமுப் பானால் 
சொன்ன துமும் மணிக்கோவை ; வகுப்பு முப்பான் 

சூழ்ஒலி அந் தாதி ; வெள்ளை அகவற் பாவால் 
பன்னும் இரு பா இருபது ; இவைஅந் தாதி ; 

பயோ தரம் , கண் உரைத்திடில் அப் பேர்ப்பத்து ஆமால் 


108 


இரட்டை மணிமாலை 


(இ - ள் . ) 
திறத்தானுணர்க , 


முதலியவற்றை 


இச்சூத்திரத் 

( 4 ) 


தசாங்கப் பத்து , சின்னப்பூ , விருத்த இலக்கணம் 


32 பத்து இயல்வெண் பாவின்மலை நதி நாடு ஊர்தார் 

பரிகளிறு கொடிமுரசு செங்கோல் பாடின் 
மெத்துதசாங் கப்பத்தாம் : தசாங்கம் தன்னை 

வெண்பாவால் தொண்ணூறுஏழ் பஃது முப்பான் 
இத்தகைமை மொழிவதுசின் னப்பு ஆகும் ; 

எழில் குடைசெங் கோல் நாடுஊர் வில்வாள் வேல்மா 
அத்திதனித் தனி அகவல் விருத்தம் பத்தால் 

அறைவிருத்தம் இலக்கணமாம் ; அமுதச் சொல்லாய் !, 


( இ - ள் . ) இச்சூத்திரத்தால் தசாங்கப் பத்தும் சின்னப்பூவும் விருத்த 
விலக்கணமும் உணர்க . 

( 5) 


ஊசல் , வருக்கமாலை , மும்மணிமாலை , 

நான்மணிமாலை என்பன 


33 சொற்கலித்தாழிசைஅகவல் விருத்தம் ஆதல் 

சுற்றமுடன் தாழிசையாய்ச் சொல்வது ஊசல் ; 
வற்கஉயிர் கசதநப மவ - எட் டின் சூழ் 

மருவு அகவல் வரின் வருக்க மாலை ; வெள்ளை 
நற்கலியின் துறை அகவல் அந்தா தீத்த 

நடைமுப்பான் மும்மணியா லைப்பேர் ; மேலோர் 
ஒற்கம் இல்ஆ சிரியவிருத் தத்தைக் கூட்டில் 

ஒரு நாற்பான் நான்மணிமா லைக்குஎன்று ஓதே . 


( இ - ள் . ) இச்சூத்திரத்தால் ஊசலும் , வருக்கமாலையும் , மும்மணி 
மாலையும் , நான்மணிமாலையும் உணர்க . 

(6) 


109 


341 


அலங்கார பஞ்சகம் , அட்ட மங்கலம் , நவமணிமாலை . 

ஒருபா ஒருபஃது 
ஓதும் வெள்ளை கலித்துறை ஆ சிரியம் வஞ்சி 

உறுவிருத்தம் வகுப்புஐந்தால் உரைக்கில் அம்ம 
கோதில் அலங் காரபஞ்ச கப்பேர் ; எட்டுக் 

குலவு அகவல் விருத்தம்,உறு தெய்வம் காப்பாம் 
ஈது அட்ட மங்கலம் ; இப் படிஒன் பானாம் 

ஏத்து நவ மணிமாளை ; எப்பாட் டேனும் 
தீதில் ஒரு பான் ஒருபா ஒருபஃது என்ப ; 

செப்பிவைகள் நான்கையும் அந் தாதி தன்னால் . 
( இ-ள் . ) இதனால் அலங்காரப்பஞ்சகமும் , அட்டமங்கலமும் , நவமணி 
மாலையும் , ஒருபா ஒருபஃதும் உணர்க . 

( 7) 
பல்சந்தமாலை , ஆற்றுப்படை , பாதாதிகேசம் , கேசாதிபாதம் , 

அங்கமாலை 
35 அகவல் விருத் தம் வகுப்புஆ தல்பத்து ஆதி 

அந்தம் நாறு ஆகும்பல் சந்த மாலை ; 
புகழ் அகவ் லால்புலவர் பாணர் கூத்தர் 

பொருநர்முத லவர்உரை ஆற்று எதிர்ப்பா டாகப் 
பகருமது ஆற் றுப்ப டையாம் ; கலிவெண் பாவால் 

பாதாதி கேசப் கே சாதி பாதம் 
மகிழஉரைத் திடில் அந்தப் பேராம் ; அந்த 

வகைஉரைக்கின் வெளிவிருத்தத் ( து ) அங்க மாலை . 
இச்சூத்திரத்தால் பல்சந்தமாலையும் , ஆற்றுப்படையும் , பாதாதிகேசமும் . 
கேசாதிபாதமும் உறுப்புக்களை வெளிவிருத்தத்தால் அவ்வாறு கூறின் அங்க 
மாலையாமாறும் உணர்க . 

( 8) 
மங்கலவள்ளை, மெய்க்கீர்த்தி; புகழ்ச்சிமாலை . 

நாம்மாலை , கைக்கிளை 
36 மாசில்குல மகளுக்கு வகுப்பு வெண்பா 

வருபொருள் ஒன் பான் ஒன்பா னாகப் பாடில் 
தேசுஉயர்மங் கலவள்ளை ; வேந்தர்க்கு உண்மை 

திகழ்கீர்த்தி உரைப்பதுமெய்க் கீர்த்தி ; வஞ்சி 
சித-28 


110 


பேசு குணப் பேர் அடுக்கி மடவார்க்கு ஓதில் 

பெரும்புகழ்ச்சி மாலை அப் படி ஆண் பாற்கு 
மாசு அகல உரைக்கில் அது நாம மாலை ; 

வரும்காமம் ஒருதலைகைக் கிளைய தாகும் . 
இச் சூத்திரத்தால் மங்கலவள்ளையும் , மெய்க்கீர்த்திமாலையும் , புகழ்ச்சி 
மாலையும் , நாமமாலையும் , கைக்கிளையும் உணர்க . 


( 9 ) 


உலா , இன்பமடல் 


37 குழமகனை அடையாளம் கலிவெண் பாவால் 

கூறி , அவன் மறுகுஅணையக் காதல் கூர் ஏழ் 
எழில்பேதை , பதினொன்று பெதும்பை , பன் மூன்று 

இயல் மங்கை , பத்தொன்பன் மடந்தை , ஐயைந்து 
அழகு அரிவை, முப்பஃது ஓர் தெரிவை : நாற்பான் 

ஆம் வயது பேரிளம் பெண் முதலாய் உள்ளோர் 
தொழஉலாப் போந்ததுஉலா; தலைவன் பேர்க்குத் 

தொடை எதுகை ஒன்றில் இன்ப மடலாய்ச் சொல்லே . 
இச் சூத்திரத்தால் உலாவும் , வளமடலும் உணர்க . 


( 10 ) 


உலாமடல் , அநுராகமாலை , 


தூது, எண்செய்யுள் 


38 சொன்ன மா தரைக்கண்டு கனவில் சேர்ந்தோன் 

துணிவன்மடல் என்றது உலா மடல் ; பாங் கற்குள் 
இன்னல்உரைத் திடுதல்அது ராக மாலை ; 

இருதிணையை விடல் தூது: இவ் வைந்தும் முற்பாப் 
பன்னுபொருள் இடம் காலம் தொழில்முப் பான் நாற் 

பான்எழுபான் தொண்ணூறு நூறால் வெண்பா 
மன்னுகலித் துறையா தல் புகலப் பேரான் 

மாலையும் ஆம் ; எண்ணாலும் மருவும் பேராம் . 


இச்சூத்திரத்தால் உலாமடலும் , அனுராகமாலையும் , தூதும் , நானாற் 
பதும் , மாலையும் உணர்க . 

( 11 ) 


111 


வெட்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உழிஞை தும்பை 
வாகை மாலைகள் , தானைமாலை , தாரகை மாலை 


39 மகிழ் நிரைகொள் வது வெட்சி , கரந்தை மீட்டல் , 

மாற்றார்பால் செலல்வஞ்சி , ஊன்றல் காஞ்சி , 
பகர் மதிலைக் காக்குமது நொச்சி , சுற்றிப் 

படை வளைத்த ( து ) உழிஞை, பொரல் தும்பை , வென்று 
புகழ்படைத்தல் வா கையது மாலை , பேரால் 

போற்றுவது மாலையுமாப் புகல்வர் ; தானை 
அகலம்உரைப் பதுதானை மாலை , தூசி 

அணிவகுப்பில் தாரகைமா லையைச்சொல் ஆய்ந்தே . 


இச்சூத்திரத்தால் வெட்சி தலிய பத்து மாலையுங் காண்க . 


( 12) 


தசபிராதுற்பவம் , நாழிகை வெண்பா, செருக்களவஞ்சி , 

வரலாற்று வஞ்சி , ஆனைத்தொழில் 
40 ஆய்ந்ததசப் பிராதுற் பலம்பத் தான 

அரிபிறப்பு ஆ சிரியவிருத் தத்தால் வாழ்த்தில் , 
ஏய்ந்திடு நாழிகைவெண்பா மன்னர்க்கு ஈசர்க்கு 

எய்தியநாழிகைவெண்பா நாலெட் டாய்ச் சொல் 
வாய்ந்த செருக் களவஞ்சி களத்தைக் கூறல் 

வரலாற்று வஞ்சிபல வரலாறு ஓதல் 
பாய்ந்திடுமும் மதத்து ஆனைத் தொழில்நேர் கொல்லும் 

படைக்களிற்றைக் கண்டு அரசன் பற்றிச் சேர்தல் . 


இச்சூத்திரத்தால் தசப்பிரா துற்பவமும் , நாழிகை வெண்பாவும் , செருக் 
கள வஞ்சியும் , வரலாற்று வஞ்சியும் , யானை வஞ்சியும் உணர்க. 

( 13 ) 


பரணி 


படைபுக்கு ஆயிரம் வேழம் எதிரார் போரில் 

படப்போர் செய் தானுக்குக் கடவுள் வாழ்த்துக் 
கடை திறப்புப் பாலை நிலம் காளி கோட்டம் 

கழுது நிலை காளிக்குப் பேய்ச்சொல் பேய்க்குத் 


112 


தொடர்காளி சொலல் அதனால் தலைவன் கீர்த்தி 

சொல்லல் அவன் சேறல்புறப் பொருள் தோன் றப்போர் 
அடுதல்களம் விரும்பல் இவை நாற்சீர் ஆதி 

அடி இரண்டில் ஏறாமல் பரணி பாடே . 


இச்சூத்திரத்தால் பரணிபொன்னும் பிரபந்தம் பாடும் விதமுணர்சு . 


காப்பியம் 


42 பாடுநெறி வணக்கம் வாழ்த்து ஒன்று நாலாய்ப் 

பகர்பொருள் முன் வர இறைவன் வெற்பு வேலை 
நாடுநகர் பொருள் பருவம் இருசுடர் பெண் வேட்டல் 

நண்ணல்முடி பொழில்புனல் ஆ டல்கள் ளுண்டல் 
கூடுமகிழ்வு ஊடல்துனி புதல்வர்ப் பேறு 

கூறிடுமந் திரம் தூது செலல்போர் வென்றி 
நீடுசந்தித் தொடர்ச்சிசுவை பாவப் தோன்ற 

நிகழ்த்து இயம்பல் முதற்பெருங்காப் பியத்துக் கம்மா . 


( இ- ள் . ) தெய்வ வணக்கம் வாழ்த்து வருபொருளுரைத்தலென்னும் 
இவற்றிலொன்றும் பலவுஞ் சிறப்புடைத்தாக முன்னே வருதலையுடைத்தாய் 
அறம்பொருளின் பம் வீடென்னும் நாற்பொருளினையும் பயக்குமொழுகலாற் 
றினையுடைத்தாய்த் தனக்கு ஒப்பாரு மிக்காருமில்லாத தலைவனையுடைத்தாய் 
மலைவருணனையுங் கடல் வருணனையும் , நாட்டு வருணனையும் , நகர 
வருணனையும் இருது வருணனையும் ஆதித்தோதய வருணனையுஞ் சந்திரோ 
தய வருணனையும் என்றின்ன வருணனையுடைத்தாய்ப் பெண் வேட்டல் மணம் 
புணர்தல் முடிசூடல் பொழில் நுகர் தல் புனல்விளையாடல் கள்ளுண்டல் கூடு 
தலின் மகிழ்ச்சி ஊடுதல் புலவி துனியென்னுங் காமமகிழ்ச்சி புதல்வரைப் 
பெறுதல் மந்திரமிருத்தல் தூதுவிடல் மேற்செலவு செருச்செய்கை வென்றி 
யெய்துதல் சந்திபோலத் தொடர்வுபட்டுச் சுவையென்னும் அலங்காரமுடைத் 
தாய் எட்டுவகைப்பட்ட மெய்ப்பாட்டு மேம்பாட்டுக் குறிப்பும் இடைவிடாமற் 
கேட்போர் மதிக்க இலம்பகமென் றாதல் சருக்கமென்றாதல் பரிச்சேதமென்றாதல் 
பாகுபட்டு இவ்வகைத்தாய்ப் புலவராற்புனையப்படுந் தன்மையது பெருங் 
காப்பியம் என்றவாறு . 


( 15 ) 


113 


சிறுகாப்பியம் , காப்பியத்துக்குப் பெயரிடல் 
43 அறையும் இதில் சில குறைபாடு எனினும் குன்றாது 

அறம் பொருள் இன் பய் வீட்டில் குறைபா டாகப் 
பெறுவதுகாப் பியமாகும் ; புராணம் ஆகும் 

பேசின் முதல் நூல்பொருளொடு அளவு தன்மை 
செறிமிகுதி செய்வித்தோன் கருத்த னானும் 

திகழும் இடு குறியானும் நூற்குப் பேராம் ; 
உறுகலிவஞ் சிப்பாக்கை யறத்துக்கு ஆகா ; 

உரைப்பது இனி வாழ்த்தினுக்குஎப் பாவும் ஆமே . 
( இ - ள் . ) முன் சொன்னவுறுப்பில் சில குறைந்து வரினும் அறமுதல் 
நான்கினுங் குறைபாடின்றிவரிற் பெருங்காப்பியத்திற் பிறழ்ந்ததன்றென்பது . 
அறம்பொருளின்பம் வீடென்னும் நான்கினும் ஒன்றும் பலவுங் குறைந்து 
வருவது காப்பியமென்றும் புராணமென்றும் கொள்ளப்படும் விதப்பால் பெருங் 
காப்பியங் காப்பியமென்பன ; ஒரு திறற் செய்யுளானும் பல திறச் செய்யுளானும் 
உரை விரவியும் பிறபாடை விரவியும் வருதலுடைய ; விரவாது செய்யுளான் 
வருவதே சிறப்படைத்தென்க . புதனூலானும் , பொருளானும் , அளவானும் . 
உன்மையானும் , மிகுதியானும் , செய்வித்தான னுங் , கருத்தனா னும் ), இரு 5, றி 
யானும் 

நூறகுப்பெயராம் . அவற்றுள் , பூ தல் நூலாற் பெயர் பெற்றன 
ஆசிரியப்படலம் பாரத முதலாயின; பொருளாற் பெயர் பெற்றன அகநானூறு 
புறநானூறு மு. தலாயின; அளவாற் பெயர்பெற்றன பன்னிரு படலம் , நாலடி. 
நானூறு முதலாயின ; தன்மையாற் பெயா பெற்றன சிந்தாமணி , சூளாமணி , 
நன்னூல் முதலாயின ; மிகுதியாற் பெயர்பெற்றன களவியல் முதலாயின ; 
செய்வித்தோளாற் பெயர் பெற்றன சாதவாகனம் , இளந்தியை முதலாயின ; 
கருத்தனாற் பெயர்பெற்றன அகத்தியம் , தொல்காப்பிய முதலாயின ; இந்தறி 
யாற் பெயர்பெற்றன நிகண்டு , கலைக்கோட்டுத் தண்டு முதலாயின ; கையறத் 
துக்குக் கலிப்பாவும் வஞ்சிப்பாவுமாகா . வாழ்த்துக்கு எல்லாப்பாவுமாம் 

( 16 ) 


என்றவாறு . 


பாவலன் இலக்கணம் 
44 பாடுமுறை தொடர் செய்யுள் தெரிக்க வல்ல 

பாவலன் நற் குணம் குலம்சீர் ஒழுக்கம் மேன்மை 
நீடு அழகு சமய நூல் பிற நூல் மற்று 

நிகழ்த்து நூல் இலக்கண நாற் கவிஉள் ளானாய் 
நாடுஉறுப்பில் குறைவிலனாய் நோயி லானாய் 

நாற்பொருளும் உணர்ந்துகலை தெளிந்து முப்பான் 
கூடும் வயது இகந்துஎழுபான் வயதில் ஏறாக் 

குறியுடைய னாகில் அவன் கவிதை கொள்ளே . 
சித-29 


114 


45 


கவியைக் கேட்டுப் போற்றும் முறை 
கொள்ளும் இடம் விதானித்துத் தொடையல் நாற்றிக் 

கொடிகதலி தோரணம்பா லிகை நீர்க் கும்பம் 
துள்ளு பொரி விளக்கு ஒளிர முரசு இயம்பத் 

தோகையர்பல் லாண்டு இசைப்ப மறையோர் வாழ்த்த 
வெள்ளை மலர்த் துகில் புனைந்து தவிசின் மேவி 

வேறும் ஒரு தவிசுஇருத்திச் செய்யுள் கேட்டே 
உள்ளம் மகிழ் பொன்புவிபூண் ஆடை. மற்றும் 
உதவிஏழ் அடிபுலவ னுடன் போய் மீளே . 

புரவலனுக்குக் கேடு 
உடம்படச் செய் யான் செய்யுள் பிறர்பால் கூறில் 

உற்றதிரு அவனிடைப்போய் ஒதுங்கும் ; அன்றித் 
திடம் பெறச்செய்யுள் வரைந்து செம் பூச் சூட்டித் 

தெருவுமயா னம்புற்றுக் காளி கோட்டத்து 
இடம்தனில்அங்கு அவன் தன்னை நினைந்து சுட்டால் 

ஈராறு திங்கள் தனில் இறுதி யாவன் ; 
தொடர்ந்து செயாது உளம்நொந்தால் சுற்றத் தோடும் 

தொலைவன் இஃது உண்மை , அகத் தியன் தன் சொல்லே . 


46 


நற்கவியும் தீக்கவியும் 
47 அகத்தியன் சொல் எழுத்து முதல் குற்றம் செய்யுட்கு 

அடையாமல் தொடைகொண்டால் அடையும் செல்வம் 
மகத்துயர் நோய் அகலும்; அகலாது சுற்றம் ; 

வாழ் நாளும் அதிகம் ; வழி மரபு நீடும் ; 
தொகைக்குற்றம் பாட்டுஉறின் செல் வம்போம் ; நோயாம் ; 

கற்றம் அறும் ; மரணம்உறும் ; சோரும் காலும் ; 
சகத்தவர்க்குஈது அன்றியே தேவர்க்கு ஆகில் 

தப்பாது இப் பலன் கவிதை சாற்றி னார்க்கே . 
( இ - ள் . ) ( 44-47) இச் சூத்திரங்களின் பொருளைச் 

" சொல்லின் 
முடிவினப்பொருள் முடித்த " லென்னுந் தந்திரவுத்தியாற் காண்க . ( 17-20 ) 

மரபியல் முற்றிற்று . 
சிதம்பரப்பாட்டியல் முற்றும் . 


சிதம்பரப் பாட்டியல் 
நூற்பா முதற்குறிப்பு அகர நிரல் 

( எண் : பக்க எண் ) 


அகத்தியன் சொல் எழுத்து முதல் 
" அகவல்விருத் தம்வகுப்பு 
அறையும் இதில் சிலகுறைபாடு 
அன்புறுதே வர்க்கு நூறு 


114 
109 
113 
107 


ஆசு இல் இசை துள்ளல் அள 
ஆந்தளைசீர் கெடில் இகர 
ஆய்ந்ததசப் பிராதுற்ப 
ஆர்வெண்பா அகவல்கலி 
ஆவதுமங் கலத்தேற்ற 
ஆனஎழுத்து ஒன்பதுஏழ் 


45 
65 
111 

25 
105 
99 


இறுகுறளின் சிதைவும்செந் 


841 


உடம்படச்செய் யான்செய்யுள் 


114 


ஓதும்வெள்ளை கலித்துறை ஆ 


109 


101 


110 


கருதும்உயிர் அடைவே நான்கு 

கு 
குழமகனை அடையாளம் 

கொ 
கொண்டபுயம் தவம்ம தங்குஅம் 
கொள்ளும் இடம் விதானித்துத் 


106 
114 


ச 


சதிதிகழ் நவ் வினில் ஆறு 


102 


சாற்றெல்லை இல்லைநெடில் 


82 


சொற்கலித்தா ழிசை அகவல் 
சொன்னமா தரைக்கண்டு 


108 
110 


தீது இல்உயிர் ஈராறும் 


101 


116 


104 
106; 


துறக்கம்மதி வான்பரிதி 
துறுகொலை நீக் கித்தெய்வக் 

தொ 
தொடைஎழுவாய் எழுத்து ஒன்றின் 


20 


நிகழ்இருசீர் குறளடிமுச் 
நிரல் இயற்சீர் நேர்நேர்தே 


15 
9 


U 


பகர்செய்யுள் மங்கலஞ்சொல் 
படைபுக்கு ஆ யிரம்வேழம் 
பத்து இயல்வெண் பாவின்மலை 
பரவு அகவல் அகவலிசை 
பல அடியாய் அளவிலவாய் 


97 
111 
108 
39 
33 


பாடுநெறி வணக்கம்வாழ்த்து 
பாடுமுறை தொடர்செய்யுள் 


112 
113 


2 


பூமேவு திசைமுகனும் 

பெ 
பெறுதரவு தரவிணையே 

பே 
பேர் நாள் உற் பவ நாளா 


51 


102 


ம 


மகிழ்நிரைகொள் வதுவெட்சி 
மயங்கும் அடி எப்பாவும் 
மருவுகுறில் ஆண்நெடில்பெண் 
மருவுவிளம் முன்னர் நிரை 
மன் இருபான் வெள்ளைகலித் 


111 

73 
100 

13 
107 


மாசில் குல மகளுக்கு 
மாமணிதேர் புகழ்அமுதம் 


1091 
97 


யாப்புவிதி எழுத்து அசைசீர் 


2 


வ 


வருதனிச்சொல் கூன் பொருளோடு ) 


90 


வா 


வான் இலகு நேர்குருவே . 


103 


சிதம்பரப்பாட்டியல் உரையில் இடம்பெற்றுள்ள 
மேற்கோள் நூற்பாக்களின் முதற்குறிப்பு அகர நிரல் 


(எண் : பக்க எண் ) 


5 
6 


6 
87 


அ 
அஇஉஎ ஒக்குறில் 
அஃகேனம் ஆய்தம் 
அகர முதல 
அடிவரை யின்றி 
அதுவே வஞ்சி யிடையி 
அந்தமில் பாதம் 
அருள் நோக்கும் நீரார் 
அறம்பொருள் இன்பம்வீ 


னும் 


90 
86 
93 
87 


ஆஈஊஏ ஐ P 
ஆசிரிய நடைத்தே 
ஆற்றொழுக் கரிமா 


5 
83 
85 


6 


இசைகெடின் மொழிமுத 
இயற்சீ ராசிரியச் 
இருவகை யுகர மொ ( டு ) 


10 
67 


ஈரொற் றாயினும் 


66 


5 


உயிர்ஈ ராறே 
உயிர்வரின் உக்குறள் 
உன்னல் காலே 


67 
7 


சித -30 


118 


எ 


5 


எழுதப் படுதலின் 
எழுவகை இடத்துங் 


6 


ஏ 


ஏவல் குறிப்பே 


72 


ஐ ஔ வென்னு 


7 


ஒ 


ஒற்றெழுத் தியற்றே 


67 


5 


சுகர முதல 
கட்டளைக் கலித்துறை 
கண்ணிமை கைந்நொடி 


84 
7 


தற்றிகரம் குற்றுகரம் 
குற்றிய லுகரமும் 
குறளடி சிந்தடி 
குறியதன் முன்னர் 


68 
67 
87 


6 


ங 


ஙஞண நமன 


7 


சிஷ்வகை யெழுத்திற் 


85 , 87 


செய்யுட்கள் ஓசை 


65 


த 


தற்சுட் டளபொழி 


6 


தூ 
தூங்கேந் தடுக்கல் 


86 


119 


தொ 
தொடை பல தொடுப்பினுந் 


83 


85 


நூ 
நூற்பா அகவல் நுணங்க 
நூற்பா அகவல் யாப்புற் 


85 


ந 


நெடிலே குறிலிணை 


6 


நே 


நேர்பதி னாறே 
நேரசை யெனவு 


87 
84 


ப 


5 


பந்தத் தளையின் 
பழையன கழிதலும் 


90 


பா 


புாவிரி மருங்கினைப் 
பாவின் கிழத்தி 


83 
100 


மா 


மாத்திரை வகையால் 
மாவாழ் புலிவாழ் 


68 


மூ 


87 


மூவைந் தெழுத்தே 
மூன்றடி யானும் 
மூன்றுயி ரளபிரண் 


7 


மெ 


மெய்உடம்பு உறுப்புஒற்று 


5 


ய 


யகரம் வரக்குற 


6 


* 


யரலழ என்னும் 


74 


120 


யா 


யாப்பும் பாட்டுந் 


41 


வ 


90 


2 


வஞ்சிப் பாக்களுக் 
வணக்கம் அதிகாரம் 
வல்லெழுத் தாறோ 
வலித்தல் மெலித்தல் 
வழிபடு தெய்வ 


6 


94 
88 


வா 


வாய்ந்த உயிர்ப்பின் 


69 


வி 


விதப்புக் கிளவி 


67 


வெ 


வெட்சி நிரைகவர் தல் 
வெண்பா முதல 
வெள்ளையுட் பிறதளை 


35 
66 
94 


சிதம்பரப்பாட்டியல் உரையில் இடம்பெற்றுள்ள 
மேற்கோட்பாடல்கள்- முதற்குறிப்பு அகர நிரல் 


( எண் : பக்க எண் ) 


அ 


அ அவனும் இஇவனும் 
அங்கண் மதியம் 
அங்கண் வானத் தமரரசரும் 
அணிமலர் அசோகின் 
அப்பொ ரைந்து 
அம்ம் பவள்ள் 
அரிதாய அறனெய்தி 
அரிய வரைகீண்டு 
அருளல்ல தியாதெனிற் 
அவரே , கேடில் 
அறிந்தானை யேத்தி 
அன்பீனும் ஆர்வம் 
அன்னையையான் நோவ 


72 
75 

12 
22 , 40 

71 
71 

26 
28 , 29 

68 
91 
35 
77 
70 


22 


36 , 78 


95 


ஆஅ அளிய 
ஆர்கலி யுலகத்து 
ஆர்த்த அறிவினர் 
ஆவா வென்றே 
ஆவே றுருவின 


38 , 77 


79 


ஓடங்கை வெஞ்சிலை 
இடைநுடங்க ஈர்ங்கோதை 
இரங்கு குயில்முழவா 


17 , 44 

69 


சித-31 


122 


இருங்கடல் உடுத்தஇப் 
இருது வேற்றுமை 
இருள்பரந் தன்ன 
இரைக்கு மஞ்சிறைப் 
இன்றுகொல் அன்று கொல் 
இன்னகைத் துவர்வாய்க் 
இன்னாமை வேண்டின் 


75 
15 , 64 

22 
16 , 44 

31 
21 , 26 

31 


உ 


71 


உண்ணா னொளிநிறான் 
உதுக்காண் சுரந்தானா 
உரிமை யின்க 
உருவுகண் டெள்ளாமை 
உலகினுள் பெருந்தகையார் 
உலகுடன் விளக்கும் 
உலகே முற்கொடுத்தார் 
உறாஅ அர்க் குறுநோ 


91 

13 
67 , 28 

91 


19 
92 
70 


எ 


எஃஃ கிலங்கிய 
எருத்தத் திருந்த 
எல்லா விளக்கும் 


71 
95 


77 / 


ஏ 


ஏஎர் சிதைய 
ஏர்மிலர் நறுங்கோதை 


70 
51 


ஒக்குமே ஒக்குமே 


19 


து 


கடியார்பூங் கோதை 
கண்ண் கருவிளை 
கண்கொண் டலர்ந்த 


94 , 98 

170 


17 , 44 


123 


78 
81 


கயலேர் உண்கண் 
கயன் மலைந் தன்ன 
கருமமும் உள்படாப் 
கரைபொரு கான்யாற்றங் 
கன்று குணிலாக் 


30 


42 


கா 


58 , 92 


காமர் கடும்புனல் 
காய்மாண்ட . தெங்கின் 
காவியங் கருங்கட் 


79 
181 


குட நிலைத் தண்புறவிற் 
குருகு வெண்டாளி 
குலாவணங்கு வில்லெயினர் 
குழலிசைய வண்டினங்கள் 
குறுத்தாட் பூதம் 
குன்றக் குரவன் : | 


52 , 72 

76 
72 
38 
94 


கெடலரு மாமுனிவர் 


46 


கொ 


கொங்கு தங்கு 
கொடிவாலன குருநிறத்தன 
கொண்டல் முழங்கினவால் 
கொய்தினை காத்தும் 
கொன்றார்ந் தமைந்த 
கொன்றுகோடு நீடு குருதிபாயவும் 
கொன்றை வேந்தன் 


18 , 44 

62 
38 
60 
42 
69 
37 


சாரல் ஓங்கிய 


81 


124 


சிறியகட் பெறினே 
சிறு நன்றி யின்றிவர்க்கியாஞ் 


68 


சீறடிப் பேரகல் 


24 


சுடர்த்தொடீஇ கேளாய் 
சுரையாழ அம்மி 
சுறமறிவன துறையெல்லாம் 


34 

36 
11 , 14 , 27 


ஆரல் பம்பிய 


செங்கண்மேதி கரும்புழக்கி 
செல்வப்போர்க் கதக்கண்ணன் 


18 
8 , 14 , 52 


சேற்றுக்கா னீலஞ் 


சோ 


சோலை ஆர்ந்த 


64 


தக்கார் தகவிலர் 
தடமண்டு தாமரையின் 
தண்டையின் இனக்கிளி 
தண்மதியேர் முகத்தாளைத் 


77 
29 
95 
55 


தா அட் டாஅ 


125 


திருநுதல் வேரரும்பும் 
திருமழை தலை இய 
திரைத்த சாலிகை 


89 
14 
15 


துவைக்குந் துளிமுந்நீர்க் 
துளியொடு மயங்கிய 


80 
80 


தெ 


தென்றல் இடைபோழ்ந்த 


88 


தே 
தேம்பழுத் தினிய நீர் 

தொ 


16, 21 , 62 


தொன்னலத்தின் புலம்பலைப்பத் 


28 


தோ 
தோடார் எல்வளை 


80 


ந 


நண்ணுவார்வினை நைய நாடொறு 
நண்பி தென்று 
நற்கொற்ற வாயில் 
நறு நீல நெய்தலுங் 
நன்றறி வாரிற் 


37 
37 
35 
36 
12 


நீடிணர்க் கொம்பர்க் 
நீரின் தண்மையும் 
நீலமாகடல் நீடுவார் திரை 


78 
40 
37 


நெ 


நெடுவரைச் சாரற் 


73 


சித -32 


126 


நே 


நேரிழை மகளிர் 


77 


78 
53 
88 


பகலே பல்பூங் 
பரூஉத்தடக்கை மதயானைப் 
பல்யானை மன்னர் 
பல்லுக்குத் தோற்ற 
பலமுறையும் ஓம்பப் 
பன்மாடக் கூடல் 


69 


88 
32 


பா 


பாலொடு தேன் கலந் 


13 , 18 , 29 


பிறிந்த விருந்த 


70 


பூ 


பூண்ட பறையறையப் 
பூத்த வேங்கை 
பூத்தாட் புறவிற் 
பூந்தாமரைப் போதலமர 


61 
19 
96 
62 


பொ 


பொய்ம்மையும் வாய்மை 
பொன்னார மார்பிற் 
பொன்னின் அன்ன 


80 
11 , 14 , 26 , 29 

23 


போ 


போதுவிரி குறிஞ்சி 


82 


18 


68 ) 


மட்டுத்தான் தோய்ந்து 
மடப்பிடியை மதவேழந் 


83 


127 


மண்டிணிந்த நிலனும் 
மணிகிளர் நெடுமுடி 
மலர்மிசை யேகினான் 


56 
94 


மா 


மாக்கொடி யானையு 
மாவழங்கு பெருங்காட்டு 
மாவும் புள்ளும் 


79 
76 
21 


மீ 


மீன்தேர்ந்து வருந்திய 


81 


முதுக்குறைந் தனளே 
முல்லை முறுவலித்துக் 
முழங்குதிரைக் கொற்கைவேந்தன் 


18 
36 
86 


மூவடிவி னாலிரண்டு 


மைசிறந்தன மணிவரை 


63 


மொ 


மொய்த்துடன் தவழும் 


23 


யானும் தோழியும் 


61 


3 


30 
53 


வஞ்சியே னென்றவன்றன் 
வடிவுடை நெடுமுடி 
வண்டார்பூங் கோதை 
வயலாமைப் புழுக்குண்டும் 


86 
77 


128 


வாணெடுங்கண் பனிகூர 
வாள்வரி வேங்கை 
வாளார் 

சர்ந்த மழைத்தடங்கண் 
வானுற நிமிர்ந்தனை 


46 
61 
50 
42 


வி 


விளங்குமணிப் பசும்பொன்னீன் 


48 


வெ 


வெண்மணல் எக்கர் 
வென்றான் வினையின் 


95 
16 


வே 


வேய்தலை நீடிய 
வேரல் வேலி 


61 
40 


வை 


வைகலும் வைகல் 
வையக மெல்லாம் 


30 
32 


சிதம்பரப்பாட்டியல் மூல நூற்பாக்களில் இடம்பெற்றுள்ள 
இலக்கணக் கலைச்சொற்கள் , அருஞ்சொற்கள் அகர நிரல் 


( எண் : நூற்பா எண் ) 


அமுதம் 18 , 20 , 27 
அஃகேனம் 20 

அமுதமொழி 20 
அகத்தியன் 45 , 47 

அமைச்சு 30 
அகப்பொருட்கோவை 30 

அயன் 26 
அகவல் 7,9,11,14,15,16,28,29,31,33,35 அரசர் 30 
அகவல் இடத்தில் வரும் வஞ்சி 14 அரசன் 40 
அகவல் விருத்தம் 28,29,32,33,34,35 அரன் 21 
அகவலிசை 9 

அராகம் 10 
அகவற்சீர் 26 

அரிபிறப்பு 40 
அகவற்பா 31 

அரிவை 37 
அங்கமாலை 35 

அலகுபெறா 12 
அச்வனி 22 

அலங்கார பஞ்சகம் 34 
அசை 2, 5 , 12 

அவிட்டம் 22 
அட்டமங்கலம் 34 
அடி 2, 5 , 8 , 1 , 8 , 9 , 10 , 11 , 15, 16 அேைக.சன் 21 
அடிமறி மண்டில ஆசிரியம் 9 

அன்பு 6 
அணிவகுப்பு 39 

அளவடி 5 , 7 , 9 , 10 
அத்தி 32 

அளவு 10, 20 , 28, 43. 
அந்தம் 9 , 35 

அளவொத்தல் 9 
அந்தாதி 19 , 23 , 30 , 31 , 34 

அறம் பொருள் இன்பம் வீடு 43 
அந்தாதித்த நடை 33 

அனுடன் 23 
அந்தாதித் தொடை 5 


ஆசிரியம் 5 , 29, 34 
ஆசிரிய விருத்தம் 9, 33, 40 


அநுமோனை 13 , 14 
அநுராக மாலை 39 
அம்புலி 28 
அம்போதரங்க ஒத்தாழிசைக் 

கலிப்பா 10 
அம்மானை 28 , 29 , 30 

சித -33 


ஆசு 7 


ஆசு ( எதுகை ) 13 
ஆடை 45 


130 


ஆண்பால் 36 


ஆதி 9 


ஆதிச்சீர் 19 , 20 
ஆதிமொழி 18 
ஆதிரை 22 
ஆய்தம் 2 , 20 
ஆயிரம் வேழம் 4) 
ஆயிலியம் 23 
ஆரல் 25 
ஆற்றுப்படை 35 
ஆனந்தம் 18 
ஆனை 40 
ஆனை த்தொழில் 40 


இரு திணை (உயர் , அல் ) 38 
இருபா இருபது 31 
இரேவதி 22 
இலக்கண நாற்கவி 44 
இலகு 25 
இழிபு 5, 14 , 30 
இறைவன் 26 , 42 
இன்பம் 43 
இன்பமடல் 37 
இன்னிசை 8 
இன்னிசை வெண்பா 7 
இனம் 2, 13) 
இனம் ( எதுகை மோனை ) 13 


ஈசர் 40 
ஈர் ஆசு 

7 
ஈரசை 12 
ஈரசைச்சர் 3 
ஈரடிவெண்குறள் 7 
ஈரளபு 12 
ஈராறு திங்கள் 46 
ஈரொற்று 12 
ஈற்றயல் 9 
ஈற்றயற்சீர் 6 
ஈறு திரிதல் 18 


இகர உகரத் தேய்வு 12 
இசை 7, 10 , 11 , 16 
இடம் 38 
இடுகுறி 43 
இடை 27 
இடைப்புணர் ( முரண் ) 13 
இடைமடக்கல் 9 
இடையிட்டு (எதுகை ) 13 
இடை.யினம் 2 
இணை 6 
இணைக்குறள் ( ஆசிரியம் ) 9 
இணைமணிமாலை 31 
இயற்சீர் 3 , 26 
இயற்சீர் வெண்டளை 4 
இயைபு 6 
இரங்கல் 29 
இரட்டைத்தொடை 5 
இரட்டைமணிமாலை 31 
இரண்டடி ( எதுகை ) 13 
இரண்டாம் எழுத்து 6 
இராசி 24 ) 
இருசீர் குறளடி 5 
இருசுடர் 42 


உ 


உண்டி 17 
உத்திரட்டாதி 23 
உத்திரம் 23 
உத்திராடம் 22 
உம்பர்கோன் 21 
உமையாள் 1 
உயிர் 2 , 12, 21 , 22 , 33 
உயிர் (எதுகை ) 13 
உயிர் ஈராறு 21 
உயிர்க்குறில் 20 


131 


ஒருபா ஒரு பஃது 34 
ஒரு போகு 29 , 30 


ஒரூஉ 6 


உயிர்மெய் 2 
உயிரளபு 2 
உரோகணி 23 
உலகம் 18 
உலா 37 
உலாமடல் 38 
உழவர் 30 
உழிஞை 39 
உள்ளம் 45 
உற்பவ நாள் 24 
உறுப்பில் குறைவிலன் 44 


ஒரூஉ எதுகை 8 
ஒலி அந்தாதி 31 
ஒழுக்கம் 44 
ஒற்றளபு 2 , 12 
ஒற்று 2 , 12, 13 , 20 , 21 
ஒற்றெண்ணாது 15 
ஒன்றாத வஞ்சி 4 
ஒன்றிய வஞ்சித்தளை 4 


ஊ 


க 


ஊசல் 28 , 29 , 30 , 33 

ஓசை 10 
ஊடல் 42 

ஓணம் 22 
ஊர் 32 

ஓதிமன் 21 
ஊன்றல் 39 

ஓர் ஆசு 7 
ஓரசைச்சீர் 3 
ஓரளபு 12 

ஓரொற்று 12 
எட்டாம் இராசி 24 
எண் 16 , 38 
எதுகை 6 , 13 , 14 
எழுத்து 2, 5 , 6 , 16 , 17 , 18 , 19 , 20 , கங்கை 18 
21 , 24 , 27 , 47 

கட்டளைக் கலித்துறை 15 
எழுத்து முதல் எட்டுவகை விரிவு 16 கடல் 18 
எழுபான் 44 

கடவுள் வாழ்த்து 41 
எழுவாய் எழுத்து 6 , 14 

கடை 27 
கடைக்கூழை ( முரண் ) 13 
கடை திறப்பு 41 

கடையிணை (முரண் ) 13 
ஐ ஔக் குறுமை 12 

கண் 31 
ஐ ஔகாரக் குறுக்கம் 2 

கணம் 17 , 25 , 26 
ஐஞ்சீர் நெடிலடி 5 

கதலி 45 
ஐஞ்சீரடி 11 

கதி 17 , 24 , 27 
ஐயர் 30 

கரந்தை 39 

கருடன் 26 
ஒருதலை 36 

கருத்தன் 43 


182 


கார் 18 , 29 
கார்த்திகை 22 
கால்மாத்திரை 20 
காலம் 29 , 38 
காலவழக்கு 16 
காளி 41 
காளிகோட்டம் 41 , 46 
காற்று 26 


கரூவிளம் 3 
கலம்பகம் 29 , 30 
கலி 5 , 7 , 14 , 43 
கலித்தளை 4 
கலித்தாழிசை 33 
கலித்துறை 11 , 29. 30 , 31 , 34 , 38 
கலித்துறை நானூறு 30 
கலிப்பா 10 
கலியின் துறை 33 
கலியினம் 29 
கலிவிருத்தம் 11 
கலிவெண்பா 8 , 35 , 37 
கலை 16 , 44 
கவிதை 44 , 47 
கழங்கு 28 
கழிநெடில் 5 
கழுது நிலை 41 
கள்ளுண்டல் 42 
களம் 40 
களம் விரும்பல் 41 
களி 29 
களிறு 18 , 32, 40 
கனவில் சேர்ந்தோன் 38 
கனி 3 
கனீச்சீர் 26 
கனிமுன் நிரை 4 
கனி முன்னர் நேர் 4 


கீர்த்தி 36 , 41 
கீழ்க்கதுவாய் 6 


குடை 32 
குணம் 44 
கும்பம் 45 


குரு 25 


காசு 7 
காஞ்சி 39 
காதல் 37 
காப்பியம் 43 
காப்பு 28 , 34 
காமம் 36 
காய் 3 
காய்ச்சீர் 26 
காய்முன்னர் நிரை 4 
காய் முன்னர் நேர் 4 


குலம் 44 
குலமகள் 36 
குவிவு 16 ) 
குழமகன் 37 
குற்றம் 47 
குற்றிகரம் 2 
குற்றுகரம் 2 
குறட்டாழிசை 8 , 15 
குறம் 29 
குறள் ( அடி ) 11 
குறள் வெண்பா 7 
குறளடி 5 , 10 
குறளின் சிதைவு 15 
குறில் 2, 12 , 24 
குறில் ஆண் 20 
குறில் நெடில் 2 
குறிலிணை 2 
குறுமுனிவன் 1 


135 


தெய்வக்காப்பு 28 
தெய்வம் 34 
தெரிவை 37 
தெரிவையர் 28 


தரு 46 


நா 
நாட்பொருத்தம் 26 
நாடு 32, 42 
நாமம் 37 
நாம மாலை 36 
நாலசைச்சீர் 3 
நாழிகை வெண்பா 40 
தாள் 3 , 7 , 17 , 18, 23 , 24 , 25 , 26 
நாற்கவி 44 
நாற்சீர் ஆதி அடி இரண்டு 41 
நாற்சர் நேர் 5 
நாற்பொருள் 44 
நான்மணிமாலை 33 


தே 


தேமா 3 
தேர் 18 
தேவர் 30 , 47 


தொ 


ெ 


தொகை 28 
தொகைக் குற்றம் 47 
தொடை 2, 5 , 6 , 14. 47 
தாடை எதுகை 37 
தாடையல் 45 
தொழில் 38 


தோ 


நிரை ( ஆநிரை ) 39 
நிரை 2 , 3 , 25 
நிரை நிரை கருவிளம் 3 
நிரைநேர் புளிமா 3 
நிரை பதினேழ் எழுத்து 15 
நிரையசை 2 
நிரையொன்றாசிரியம் 4 
நிலம் 26 
நிலமக்கள் 24 
நிலைமண்டிலம் 9 
நிழல்கனி 4 


தோகையர் 45 
தோரணம் 45 


நீ 


நீர் 18 , 26 
நீர்க்கும்பம் 45 
நீர்க்கோன் 21 


ந 
நகர் 42 
நஞ்சு 20 , 27 
நடு 6 , 9 
நதி 32 
நரகக்கதி 24 
நற்கதி 27 
நற்குணம் 44 
நறுநிழல் 3 
நறும்பூ 3 
நவமணிமாலை 34 

சித-34 


நூ 


நூல் 44 


நூற்குப் பேர் 43 
நூற்பா அகவல் 15 


136 


ெ 

பரணி 22, 25 , 41 

பரி 18 , 32 
நெடில் 2, 24 

பரிதி 18 , 21 , 26 
நெடில் ( எதுகை மோனை ) 13 பரியாயச் சொல் 27 
நெடில் பெண் 20 

பருவம் 42 
நெடிலடி. 5 , 14 

பல்சந்த மாலை 35 

பல்லாண்டு 45 
நே 

பலன் 25 , 47 

பழனம் 18 
நேர் 2 , 3 , 12, 24 , 25, 26 

பன்மனமாலை 30 
நேர் ( அடி) 5 
நேர் நிரை கூவிளம் 3 
நேர்நேர் தேமா 3 
நேர் பபதினாறு 15 

பா 2 12, 13 , 14 , 43 
நேரடி 11 

பா இரணடே 14 
நேரிசை 8 

பாங்கன் 38 
நேரிசை ( ஆசிரியம் ) 9 

பாட்டியல் 1 
நேரிசை யொத்தாழிசைக் கலிப்பா 10 பாட்டு 47 
நேரிசைவெண்பா 7 

பாடுநெறி 42 
நேரொன்றாசிரியத்தளை 4 

பாடுமுறை 44 
பாண் 29 
பாணர் 35 

பாதம் 8, 9 
நொச்சி 39 ) 

பாதாதிகேசம் 35 

பார் 18 
நோ 

பால் 17 , 2 // 

பாலகுமார ராசர் 19 
நோய் 25 , 47 

பாலன் 19 
நோயிலான் 44 

பாலிகை 45 
பாலைநிலம் 41 
பவம் 42 

பாவலன் 44 
பஃறொடை வெண்பா 7 
படை 41 
படைக்களிறு 40 

பிள்ளைக்கவி 28 
படைப்பு 21 

பிறதளை 10 
படை வளைத்தல் 39 

பிற நூல் 44 
பந்தம் 2 

பிறப்பு 7 
பயோ தரம் 31 

பின் ( முரண் ) 13 


நொ 


ப 


133 


கூடுமகிழ்வு 42 
கூத்தர் 35 
கூவிளம் 3 
கூழை 
கூழை (முரண் ) 13 
கூன் 16 


சி 
சித்து 29 
சிந்தடி 10 
சிந்தியல் 8 
சிந்து ( அடி ) 5 , 10 , 11 
சிந்து 8 
சிலபல தாழிசை 11 
சிற்றில் 28 
சிறுதேர் 28 
சிறுபறை 28 
சின்னப்பூ 32 


கே 


கேசாதி பாதம் 35 
கேட்டை 25 
கேடு 25 


கை 


சீர் 2 , 5 , 6 , 9 , 11 , 12 , 14 , 18 
சீர் (சிறப்பு ) 44 


கைக்கிளை 15 , 29 , 36 
கையறம் 43 


கொ 


சுடர் 42 
சுரிதகம் 10 , 16 
சுலை 42 
சுற்றம் 46 , 47 


கொச்சகம் 11 
கொடி 32 , 45 
கொள்ளும் இடம் 45 


கோ 


கோ 26 


சூத்திரம் 15 
சூத்திரர் 21 
சூனியம் 25 


சகத்தவர் 47 
சதயம் 22, 25 
சந்தித் தொடர்ச்சி 42 
சப்பாணி 28 
சம்பிரதம் 29 
சமய நூல் 44 


செங்கண் நெடுமால் 1 
செங்கீரை 28 
செங்கோல் 32 
செந்துறை 8 
செந்துறை இழிபு 15 
செந்தொடை 5 
செப்பல் இசை 7 


சா 


சாதி 21 


சாவு 25 


134 


செம்பூ 46 
செய்யுட்பெயர் 16 
செய்யுள் 17 , 27 , 44 , 45, 46 , 47 
செய்வித்தோன் 43 
செருக்களக்காஞ்சி 40 
செல்வம் 47 
செலல் 42 
செவ்வேள் 21 
செவியறி 15 


தார் 32 
தாரகை மாலை 39 
தால் 28 
தாழிசை 10 , 11 , 14 , 33 
தாழிசை ( ஆசிரியம் ) 9 
தாழிசை (வஞ்சி ) 11 
தாழிசை (கலி ) 11 
தானம் 17 , 19 
தானை அகலம் 39 
தானை மாலை 39 


சொல் 5, 17, 18 
சொல் ஈறு திரிதல் 18 


சோதி 22 , 25. 


திகிரி 18 
திங்கள் ( மாதம் ) 28 , 46 
திசைமுகன் 1 
திரு 18 , 25, 26. 46 


த 


தீ 26 


தசப்பிராதுற்பவம் 40 
தசாங்கத்தயல் 20 
தசாங்கப்பத்து 32 
தசாங்கம் 32 
தண்ணிழல் 3 
தண்பூ 3 
தமிழ் 1 
தரவிணை 11 
தரவு 10 , 11 , 14 
தலைவன் கீர்த்தி 41 
தலைவன் பேர் 19-37 
தவம் 29 
தவிசு 45 


துகில் 45 
தும்பை 39 
துயர் 47 
துள்ளல் 10 
துறக்கம் 26 
துறை ( ஆசிரியம் ) 9 
துறை (வஞ்சி ) 11 
துனி 42 


தழை 29 


தூ 


தளை 3, 10 , 12 , 13, 14 
தளையோசை 10 
தன்மை 43 
தன்றளை 10 
தனிச்சொல் 7, 8 , 10 , 11 , 16 


தூங்கல் 11 
தூசி 39 
தூது 29 , 38 , 42 


137 


பு 


பேய் 41 
பேய்ச்சொல் 41 
பேர் 38 
பேர் நாள் 23 , 24 
பேரிளம்பெண் 37 


பொ 


புகழ் 18 , 25 , 35 
புகழ்ச்சி மாலை 36 
புத்தேளிர் கணங்கள் 1 
புதல்வர்ப்பேறு 42 
புயம் 29 
புராணம் 43 
புலவர் 17 , 35 
புலவன் 45 
புவி 45 
புளிமா 3 
புற்று 46 
புறநிலை ( வாழ்த்து ) 15 
புறப்பொருள் 41 
புனர்பூசம் 22 , 25 
புனல் ஆடல் 42 


பொதியக் குறுமுனிவன் 1 
பொதுச்சீர்த்தளை 4 
பொரல் 39 
பொரி 45 
பொருநர் 35 
பொருள் 38 , 42 , 43 
பொழிப்பு 6 
பொழில் 42 
பொன் 18. 45 


போ 


போர் 42 
போர் அடுதல் 41 


ம 


பூ 18 
பூக்காய் 4 
பூசம் 25 
பூண் 45 
பூரட்டாதி 23 
பூரம் 23 
பூராடம் 22 


பெண்வேட்டல் 42 
பெதும்பை 37 
பெருங்காப்பியம் 42 
பெருமை 5 


மகம் 23 
மகிழ்ச்சி 25 
மங்கலச்சொல் 27 
மங்கலம் 17 , 27 
மங்கல வள்ளை 36 
மங்கை 37 
மடக்கு 29 
மடந்தை 37 
மடல் 38 
மடவார் 36 
மணி 18 
மதங்கு 29 
மதி 18 , 21 , 26 
மதில் 39 
மந்திரம் 42 
மயங்கின 11 


பே 


பேடு 20 
பேதை 37 

சித -35 


138 


மயங்கு அடி 13 
மயானம் 46 
மரணம் 19 , 47 


மரபு 27 , 47 


மருட்பா 15 , 29 
மலர் 3 , 7 
மலை 18, 32 
மறம் 29 
மறலி 21 
மறையோர் 21 , 45. 
மன்னர் 40 


மும்மணிக்கோவை 31 
மும்மணிமாலை 33 
மும்மதம் 40 
மும்மீன் 25 
முரசு 32 , 45 
மு.ரண் 6 
முரண் தொடை. 13 
முற்று 6 
மூன்மொழி 17 
முன்னோர் நூல் 27 


மா 
மா 18 , 32 
மாதர் 38 
மாதவத்தோர் 1 
மா முன் நிரை 4 
மா முன் நேர் 4 
மால் 21 
மாலை 38, 391 
மாற்றார் 39 


மூலம் 23 
மூவசை 12 
மூவொற்று 12 
மூன்றடி ஒத்தல் 9 
மூன்றாமெழுத்து ( எதுகை ) 13 


மி 


மிருக சீரிடம் 23 


மீ 


மெய்க்கீர்த்தி 36 
மெய்யுமோனை 13 
மெல்லினம் 2 
மென்மை 24 


மீட்டல் 39 


மே 


முச்சீர் 5 , 6 
முச்சீர் சிந்து 5 


மேற்கதுவாய் 6 
மேன்மை 44 


முடி 42 


மோ 


மோனை 5 , 6, 13, 14 


முத்தம் 28 
முதல் நூல் 43 
முதல்மொழிச்சீர் 18 
முதல்வந்த தொடை 14 
முதற்சீர் 24 , 27 
முப்பான் 44 


யா 


யாப்பு 2, 15 


139 


வ 


விருத்த இலக்கணம் 32 
விருத்தம் 9 , 28 , 29 , 34 
விருத்தம் ( முதுமை ) 19 
வில் 32 
விலங்கு 24 
விளக்கு 45 
விளம் முன்னர் நிரை 4 
விளம் முன் நேர் 4 


வீடு 43 


வகுப்பு 16 , 28 , 31 , 34 , 35, 36 
வகையுளி 16 , 18 
வஞ்சி 5, 11 , 14 , 16 , 34 , 36 , 39 
வஞ்சிச்சீர் 3 , 25 , 26 
வஞ்சித்துறை 29 
வஞ்சிப்பா 7 , 43 
வஞ்சி விருத்தம் 11 , 29 
வண்டு 25 
வண்ணக ஒத்தாழிசை 10 
வண்ணம் 16 
வணக்கம் 42 
வணிகர் 21 , 30 
வயது 37 , 44 
வயினாசிகம் 24 
வரலாற்று வஞ்சி 40 
வருக்கம் ( எதுகை மோனை ) 13 
வருக்கமாலை 33 
வருணம் 17 , 27 
வல்லினம் 2 
வன்மை 24 


வா 


வாகை 39 
வாயுறை வாழ்த்து 15 
வாரானை 28 
வாழ்த்து 42 , 43 
வாழ் நாள் 25 , 47 
வாள் 32 
வான் 26 


வெட்சி 39 
வெண்கலிப்பா 10 
வெண்குறள் 7 
வெண்சீர் 25 
வெண்சீர் வெண்டளை 4 
வெண்டளை 12 
வெண்டாழிசை 8 
வெண்டுறை 8, 15, 29 
வெண்பா 7 , 10, 12, 13 , 14 , 15, 16 , 

29 , 32 , 36. 38 
வெண்பா இடத்தில் வரும் கலி 14 
வெள்ளடி 

5. 8 
வெள்ளை 3 , 30 , 31 , 33 , 34 
வெள்ளைச்சீர் 26 
வெள்ளை மலர் 45 
வெளிவிருத்தம் 8, 35 
வெற்பு 42 
வென்றி 42 
வென்று புகழ்படைத்தல் 39 

வே 
வேந்தர் 21 , 36 
வேல் 32 
வேலை 42 
வேழம் 40 
வேற்றொலி ( வெண்டுறை ) 16 


வானோர் 24 


வி 


விகற்பம் 7 
விகாரம் 16 
விசாகம் 22 
விட்டிசைத்தல் 12 


140 


துணைநூற்பட்டியல் 


இலக்கண வரலாறு - பாட்டியல் நூல்கள், 

மருநூர் ச . அரங்கராசன் , பாலமுருகன் பதிப்பகம் , மருதூர் , 
முதற்பதிப்பு 1983 . 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் செய்யுளியல் , 

திருவாரூர் வைத்தியநாத தேசிகர் , தி , வே . கோபாலய்யர் பதிப்பு , 

சரசுவதி மகால் நூலகம் , தஞ்சாவூர் , 1974 . 
இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் பாட்டியல் , 

திருவாரூர் வைத்திய நாத தேசிகர் , தி. வே , கோபாலய்யர் பதிப்பு , 

சரசுவதி மகால் நூலகம் , தஞ்சாவூர் , 1974 , 
கணிப்பொறி வழி அனைத்துலகத் தமிழ் ஓலைச்சுவடிகள் அட்டவணை 

( தொகுதி -3) , தமிழ்ப் பல்கலைக்கழகம் , தஞ்சாவூர் , 1989 . 
சிதம்பரப் பாட்டியல் (உரையுடன் ) 

மதுரைத் தமிழ்ச்சங்கத்துச் “ செந்தமிழ் " ப் பத்திராசிரியர் 
மு . இராகவையங்கா ரால் பரிசோதிக்கப்பெற்றது , " செந்தமிழ் " ப் 

பிரசுரம்-21 , மதுரைத் தமிழ்ச்சங்க முத்திரா சாலை , மதுரை , 1911 . 
சிதம்பரப் பாட்டியல் ( உரையுடன்) 

இரண்டாம் பதிப்பு, கி. இராமாநுஜையங்காரால் பரிசோதிக்கப் 
பெற்றது . செந்தமிழ்ப் பிரசுரம்- 21 , மதுரைத் தமிழ்ச்சங்க முத்திரா 
சாலை , மதுரை . 1932 , 


பாட்டியல்கள் ( ஓர் அறிமுகம் ) , 

அரங்க , நலங்கிள்ளி, வாணிதாசன் பதிப்பகம் , புதுவை , 

முதற்பதிப்பு மே 1988 . 
பாட்டியற் கொத்து மூலமும் - உரையும் , 

இவை வித்வான் ஸ்ரீமத் - ஆரணி - மேடி கை , சென்ன கேசவுலு 
நாயுடவர்களால் சோதிக்கப்பட்டு , சென்னை , கோமளேசுவரன் 
பேட்டை சச்சிநாதந்த அச்சியந்திர சாலையிற் பதிப்பிக்கப் 
பட்டன , 1908 , 


புதிய நோக்கில் தமிழ் யாப்பு , 

பொற்கோ , புலமை வெளியீடு, சென்னை , முதற்பதிப்பு 1995 , 


